6583 


ANATOMY , PHYSIOLOGY, AND HYGIENE. 


அங்காதிபாதம் , சுகரணவாதம் , உற்பாலனம் . 


வைத்தியராகிய கல்வின்சற்றர் 


செய்த 


அங்கதிபாத சுகரணவாத உற்பாலன நூல் . 


min 


போழ்ப்பாணத்து அமெரிக்கன் மிஷனைச் 


சேர்ந்த 


ச . வி . கிறீன் வைத்தியனால் 


ஆராய்ந்து திருத்தி 


தமிழ்நாட்டாசாரங்களுக்கிசைவித்து 


சில ஆசிரியருடைய உதவியைக்கொண்டு 


இங்கிலிசிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது . 


இரண்டாம் பதிப்பு . 


A A D RAS : 


PRISTED AND PUBLISHED AT THE AMERICAN MISSIOS PRESS , 


FOR THE SOUTH INDIA CHRISTIAN SCHOOL BOOK SOCIETY . 

1857 . 


PH refaces 


This little volume attempts in a very brief manner, t » 
show the Structure of the human body, the uses of its 
various parts, and the way of keeping them in health . 

Enclosed in , or connected as the mind is with this body, 
its actions are modified by the varying states of its tenement. 
Not only for our physical enjoyment, but also for our efficient 
mental action , it is needful therefore, that we seek to know 
and endeavor to follow , those laws to which the Maker of 
the body, has made it subject. 

This work is mostly a translation of one written by Dr. 
Calvin Cutter for young people — but differing therefrom , 
in so far as it has seemed expedient to modify the original 
work , in adapting it to the Tamil people. Through the 
obliging generosity of Dr. Cutter, the book is freely illus 
trated by Engravings . 

As few new words as possible have been introduced , and 
these have been taken mostly from the Sanscrit, either as 
simple or compound words, signifying originally some marked 
characteristic of the object named . 

The Glossary will be found short, and the terms so fully 
explained , that it is hoped the subjects treated, may be quite 
intelligible to all. 

Whenever this work may be used in Schools, the teacher 
should so far as he can , illustrate the subject, especially by 
showing to the scholars , specimens taken from animals . 

It is also recommended that the large plates of Dr. Cutter s , 
intended to accompany this work , be used in the School , 
which will make many things much more clearly understood . 

The subjects are thrown into short paragraphs, each of 
which should be made the basis of several questions, su 
formed as to thoroughly analyze its contents, and draw the 
attention of the pupils to each special point. 

May this work be a source of gratification and profit 
to many, especially may it awaken reverence and gratitude 
towards Ilim who has so wonderfully wrought our frame: 
and who so unwearielly watches orer and preserves it in 
health . 


AXERICAS Missios, 

Jaffna, Ceylon . 


S. F. G. 


ச , 


சு 


எ 


क 


Y 


..89 .. 


கரு 


அடக்கம் . 

woon 
பகுதி . 

அதிகாரம் . 
க . எலும்புகள் , As .// 

க , 

உ , 
உ . பேசிகள் , 

29 
கூ . பற்கள் , 
7. சீரணஉறுப்புகள் , 

4.9 

கூ , க 0 
ரு . இரத்த உறுப்புகள் , 

கக , கஉ , கங 
சு . சோஷணம் , 

8. / 
எ . விசர்க்கம் , 
அ . போஷணம் , 

13 
க . சுவாசம் , 

97 .. கஎ , கஅ , கக 
க 0 . தேக அனல் , 

113 
கக . குரல் உறுப்புகள் , 

// 
க 2 . தோல் , 

12-5. உஉ , உங , உச 
கங . நரம்பு மண்டலம் , 

/ 31. உரு , உசு , உஎ 
55. பரிசம் , இரசம் , கந்தம் , 

54 

உ அ 
கரு . கண் , உருவம் , 
கசு . காது , சத்தம் , 

* ! s 
கஎ . சுகம்பேணும் பக்குவம் , 4 ./13 
கஅ . துணையாளி , காவலாளியின் கடமை 

அகராதி . 
தமிழ் அட்டவணை . 
இங்கிலிஷ் அட்டவணை . 


20 


உக 


14 . 


உகூ , 


ந .0 


கூஉ 


கூக 


191 


பாயிரம் . 


இப்புத்தகத்திலே கண்ணினாலே கண்ட அல்லது 
பழக்கத்தினாலே அறிந்த காரியங்கள் மாத்திரம் எழு 
தப்பட்டிருக்கின்றன . இதிலே மனிததேகத்தைக்கு 
றித்தும் , அதின் பல உறுப்புகளின் தொழில்களைப் 
பற்றியும் , அதின் சுகத்தைக்காக்கும் விதத்தைக்குறித் 
தும் சுருக்கமாகக் காட்டி இருக்கின்றது . சந்தேக 
மில்லாமல் மன மே மனிதனில் விசேஷமானது 
ஆனாலும் அது தேகம் என்னுங் கூட்டிலே அடை 
பட்டிருக்கிறபடியினாலே , அக்கூடு வேளைக்குவேளை 
மாறும் பல நிலைகளுக்குத்தக்கதாக மனிதன் செயல் 
களும் விகற்பமாகும் . ஆதலால் நமது சரீர அனுப 
வங்களைப்பற்றிமாத்திரமல்ல , நமது மனோவிருத்திக்கா 
கவும் , நமது சரீரத்தை உண்டாக்கினவர் இன்ன பிரமா 
ணங்களுக்கு அதை அமைத்திருக்கிறாரென்று அறிந்து , 
அவைகளின்படி நடப்பது மிகவும் அவசியம் . 
- வைத்தியனாகிய கல்வின்கற்றர் இளைஞர்கள் கற்றுக் 
கொள்ளும்படி எழுதின ஓர் புத்தகத்திலிருந்து இப் 
புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது . 

அவருடைய 
தயாளத்தினால் இப்பதிப்பில் பல படங்கள் சேர்த்துச் 
கொள்ளும்படி கிடைத்தன . அப்புத்தகத்திலே தமி 
ஈழ்நாட்டாருக்கு ஒவ்வாதெனக்கண்ட் சில அற்ப காரி . 
யங்களை மாத்திரம் அதினின்று சொற்ப விகற்பமாக்கி 
இதிலே அவர்களுக்கு இணங்க எழுதினதுமல்லாமல் 
இத்தேசத்தவர்கள் அறிய வேண்டிய வேறு சில கார் 


பாயிரம் . 


கா 


| 


யங்களும் கூட்டி எழுதப்பட்டிருக்கின்றன. இப்புத் 
தகத்திலே புதுச்சொற்கள் கூடியளவு கொஞ்சமாய்க் 
காணப்படும் . அவைகளும் , அச்சொற்கள் வழங்கப் 
பட்ட பொருள்களின் சில குறிகளைப்பற்றிச் சமஸ்கி 
ருதபாஷையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டன . 

இப்புத்தகத்தில் அணைந்த அருஞ்சொல் அகராதி 
சுருக்கமாயும் , அதிலுள்ள சொற்கள் கூடியளவு தெ 
ளிவாயும் அருத்தப்படுத்தியிருக்கிறதினாலே , யாவரும் 
இந்நூலை இலேசாய் விளங்கிக்கொள்ளக்கூடும் . 

இப்புத்தகம் அநேகருக்குச் சந்தோஷமும் இலா 
பமுமாய் முடியும்படிக்கும் , விசேஷமாக இந்தச் சரி 
ரம் என்னுங்கூட்டை ஆச்சரியவிதமாய்ப் படைத் 
துச் சற்றும் இளைப்பின்றி அதை விழிப்பாய்ப் பார்த்து 
அதின் சுகத்தைக் காத்துவருகிற கடவுளுக்கு நாம் 
வணக்கமும் நன்றியறிதலுமுள்ளவர்களாய் வரும்படிக் 
கும் அவர் தயை செய்வாராக . 


கவுருகூ - வ 


: 


ச.வி. கி . 


பொதுவசனம் . 


க . அங்காதிபாதமென்பது , பொருள்களின் உறுப் 
புகளைப்பற்றிய விவரமாம் . 

உதாரணம் .-- செடிகளுக்கு வேர்களும் , கிளைகளும் , 
புட்பங்களும் உறுப்புகளாய் இருக்கிறது போல மனித 
தேகத்திற்குப் பல் , இரைப்பை , இரத்தாசயம் முதல் 

। ତ 
யவை உறுப்புகளாய் இருக்கின்றன . 

2. சுகரணவாதமென்பது , உறுப்புகளின் தொழில் 
களைப்பற்றிய விவரமாம் . 

உதாரணம் . - மரங்களை வளர்க்கத் தண்ணீரை வாங் 
குவது வேர்களின் தொழில் . மனிதன் வளரும்படி 
யாகப் போசனத்தைப் பக்குவப்படுத்துவது இரைப் 
பையின் தொழில். 

ந . அங்காதிபாதம் , சுகரண்வாதம் என்னும் இரண் 
டுந் தனித்தனியே இவ்விரண்டு பகுதிகளாகப் பிரிக் 
கப்படும் . அவைகள் பிராணியங்காதிபாதமென்று 
ம் , பிராணிசுகரணவாதமென்றும் ; - தாவராங்காதிபாத 
மென்றும் , தாவரசுகரணவாதமென்றுஞ் சொல்லப் 
படும் . 
* ச . மேலும் , பிராணியங்காதிபாதம் , மனிதவங்காதி 
பாதமாகவும் , விலங்கங்காதிபாதமாகவும் ; பிராணி 
சுகரணவாதம் , மனித சுகரணவாதமாகவும் , விலங்கு 
சுகாணவாதமாகவும் , வெவ்வேறாகப் பிரிக்கப்படும் . 

ரு . மனிதவங்காதிபாதமும் , சுகரணவாதமும் , மனி 
த உறுப்புகளின் வியூகனத்தை அல்லது கட்டுப்பாட் 
டையும் , தொழில்களையும் பற்றிச் சொல்லுகின்றன . 

சு . விலங்கங்காதிபாதமும் , சுகரணவாதமும் , மனி 
தன் நீங்கலாக , மற்றெல்லாப் பிராணிகளுடைய உறுப் 
புகளின் வியூகனத்தை அல்லது கட்டுப்பாட்டையும் , 


의 


பொதுவசனம் . 


தொழில்களையும் பற்றிச் சொல்லுகின்றன. உதார 
ணமாக , எருது , காகம் , மீன் , பூச்சி , புழு முதலியவை 
களே . 

எ . தாவராங்காதிபாதமும் , சுகரணவாதமும் , மரம் , 
செடி , பூண்டுகளின் பல உறுப்புகளுடைய வியூகனத் 
தையுந் தொழில்களையும் பற்றிச் சொல்லுகின்றன . 

வு . உற்பாலனம் என்பது சுகத்தைப்பேணும் வித் 
தை , அல்லது வைத்தியசாத்திரத்தில் , சுகம்பேனும் 
விதத்தைக் குறிக்கும் பகுதியாம் . 

க . உலகத்திலே தோற்றுகிறவைகளெல்லாம் இந் 
திரவஸ்துக்களாகவும் , அநிந்திரவஸ்துக்களாகவும் பிரிக் 
கப்படும் . இந்திரவஸ்துக்களிலே பிராணிகளும் , தா 
வரங்களும் அடங்கும் : அநிந்திரவஸ்துக்களிலே , மண் , 
கல் , பொன் , இரும்பு முதலானவைகள் அடங்கும் . 

க 0 . சகல இந்திரவஸ்துக்களின் சீவியகாலங்களும் 
எல்லை உள்ளன . இந்தக் கால எல்லை , ஒவ்வொரு இ 
னத்திற்கும் வெவ்வேறாய் இருக்கும் . எப்படியெ 
னில் , சில பூண்டுகள் ஒரே மாரிகாலமளவுக்கு நிற்கும் . 
ஆல் , புளி முதலான சிலமரங்கள் நூறுவருஷக்கணக் 
காகவும் நிற்கும் . சிலமிருகங்கள் சொற்பகாலத்துக் 
- கும் , வேறுசில மிருகங்கள் ஐம்பது , அறுபது வருஷத் 
துக்கு மேலாகவும் சீவிக்கும் . 

கக . நோயினாலே மனிதனுடைய வாணாள் குறுகு 
கின்றது . என்றாலும் , நோய் 

என்றாலும் , நோய் உண்டுபடாதபடிக்கு 
அதை விலக்கக்கூடிய சில பிரமாணங்களும் உண்டு . 
பின்னை நாம் அவைகளை அறியவும் , அவைகளுக்கேற்க 
நடக்கவுந்தக்கதாக அந்தப் பிரமாணங்களடங்கிய சுக 
ரணவாதத்தையும் உற்பாலனத்தையும் படிக்கவேண் 
டியதெவ்வளவு அவசியம் . நாம் அவைகளைப்படித் 
து அறியாதிருந்தால் , அவைகளுக்கேற்க எப்படி நடக் 
கலாம் ? 


கவனிப்பு . 


இப்புத்தகம் பதினெட்டுப் பகுதிகளாகப் பகுக்கப் 
படும் . இப்பகுதிகள் ஒவ்வொன்றிலுமுள்ள அருஞ் 
சொற்கள் அந்தந்தப் பகுதியின் தொடக்கத்திற் 
ணப்படும் . இப்புத்தகம் தெளிவாய் விளங்கும்படிக் 
கு , அந்தந்தப் பகுதியிலுள்ள சொற்களை இப்புத்தகத் 
தோடு அணைந்த அகராதியிலே பார்த்துப் பாடம்பண் 
ணியபின்பே அந்தந்தப் பகுதியை வாசிக்கத்தொடங் 
கவும் . 


worer 


.. 


க 0 


2 


1 


27 


-30 


8 --- 


IEEN 


12 , 


28 


or . 
13./ 


11 
18 


29 


* 36 


32 


18 


19 


" 20 


34 


35 


21.. 


--22 


33 


* 36 


23 
24 . 


க - ம் படம் , கங்காளத்தின் முன்பக்கம் . 1 , 1 , முள்ளந்தண்டு . 2 , தலையோடு , 3. கீழ்க் 
கணுவென்பு . 4 , நெஞ்சென்பு . 5 , பழு . 6 , 6 , அவையின் முருந்துப்பகுதி . 7 , கா "ை 
பென்பு. $ , புயவென்பு. 9 , தோள்ப்பொருத்து . 10, ஆரையென்பு . 11 , இரத்தின் 
பென்பு . 12 , முழங்கை . 13 , கைக்குளசு . 14 , கை . 15 , சந்தென்பு. 16 , பீடிகை 
பென்பு. 17 , தொடைச்சந்துப் பொருத்து , 18 , தொடையென்பு , 19 , முழந்தாட்சில் . 
2 ! ) , முழங்கால் பொருத்து , 21 , சரவென்பு , 22 , நளகவென்பு. 23 , காற்குளசு .. 24 . 
பாதம் . 25 , 26 , காரையென்பையும் பழுக்களையும் நெஞ்சென்போடே தொடுக்கும் விசிகள் , 
27 , 28 , 29 , தோள், முழங்கை , கைக்குளசு என்னும் பொருத்துகளின் விசிகள் , 30 , உற்சா 
பத்தின் பெருநாடி , 32 , தொடையின் பெருநாடி . 33 , காலின் பெருநாடி . 34 , 35 , 36 , 
சத்துப்பொருத்து , முழந்தாள் , காற்குனசுகளின் விசிகள். 


முதலாம் பகுதி . 


க . அதிகாரம் . 


எலும்புகளின் விவரம் . 
க . எலும்புகள் பெலனும் , வைரமும் , மங்கலான வெண் 
ணிறமுமுள்ளவைகள் . மனிதருக்கும் , குதிரை , ஆடு , மாடு 
முதலிய சில பிராணிகளுக்கும் , எலும்புகள் சதைக்குள்ளே 
இருக்கின்றன . நண்டு , இறால் முதலியவைகளிலே , அவை 
களின் உறுப்புகளுக்கு இடையூறுவராமல் காத்துக்கொள் 
ளும்படிக்கு , அவைகளுடைய எலும்புகள் ஓடாகச் சதைக்கு 
வெளியே இருக்கின்றன . ஆமை முதலியவைகளின் எலும் 
புகள் உள்ளுக்கும் வெளிக்கும் இருக்கும் . 

2. மனித தேகத்திலுள்ள தசையை நீங்கிய எலும்புக்கோ 
வையாகிய முழுவெலும்புக்குக் கங்காளம் என்று பெயர் . 

ந : எலும்புகளிலே அவைகளுக்கு வைரமும் பெலனுங் 
கொடுக்கிற சுண்ணாம்பும் , அத்தோடே கூட உடம்புக்குரிய 
செலதிம் என்னும் ஒரு பசையும் இருக்கின்றன . 

சு . எலும்புகளிலுள்ள சுண்ணாம்பை நீக்கி அவைகளிலுள் 
ள செலதிமைக்காட்டுகில் , ஒரு சிற்றெலும்பைச் சிலகாலத் 
துக்கு ஒரு மெல்லிய அமிலத்தில் புதைத்துவைத்தால் , அது 
எப்பக்கத்துக்கும் வளைக்கப்படக்கூடியதாய் வரும் . 

ரு . செலதிமை ஒழித்து எலும்பிலுள்ள சுண்ணாம்பைக் 
காட்டுகில் , ஒரு எலும்பை ஒரு நாழிகை அளவுக்கு , அக்கி 
னியில் ட அது வெண்மையாகவும் , பாரங் குறைந்ததாக 
வம் , இலேசிலே நொறுங்கத்தக்கதாகவும் வரும் . 

இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; அதக்காயம் , அமிலம் , உற்காயம் , கசேருலகை , 
கரேகை , கூபகம் , சில்லி , செலதிம் , நாடி , நாளம் , நித்தாசில்லி , நித்தை , பந்தனம் , பா 
யத்தியம் , பொகுட்டு , முண்டம் , முருந்து , 


2 


க 2 


எலும்புகளின் விவரம் . 


சு . எலும்புகள் இளமையிலே மெதுவான முருந்தாயிருந்து , 
வளரும்போது படிப்படியாய்ச் சுண்ணாம்பு கதிக்கிறதினாலே , 
வைரங்கொள்ளுகின்றன்.. பரியத்தியம் என்னும் உறுதியான 
ஒரு சவ்வானது எலும்புகளை மூடும் . 

எ . எலும்புகள் நடுவயதுவரைக்கும் வளருகின்றன ; முதிர் 
வயதிலே முன் இருந்ததிலும் அதிக சுண்ணாம்பு கூடுவதினால் , 
இலேசாய்த் தெறிக்கத்தக்கவைகளாகின்றன. 

வு . மனிதனுடைய தேகத்திலே பற்கள் தவிர , உ 0அ- எலும் 
புகள் உண்டு . * 

கூ . எலும்புகளை இலேசாகவும் தெளிவாகவும் விவரித்துக் 
காண்பிக்கும் பொருட்டு , நாலுபங்காகப் பிரித்திருக்கிறார்கள் . 
அவையாவன , க - வது ; தலை எலும்புகள் . உ - வது ; முண்ட 
எலும்புகள் . ஈ - வது ; உற்காய எலும்புகள் . ச - வது ; அதக் 
காய எலும்புகள் என்பவைகளே . 


. 


உ - ம் படம் , 


1 


2 


2 


3 


6 


* 


* 


9 


உ - ம் படம் . 1 , நெற்றியென்பு . 2 , பித்திகையென்பு . 3. கேநாரவென்பு . 4 , பிட் 
ரென்பு . 5 , நாசியென்பு . 6 , கவுளென்பு . 7 , மேற்றாடையென்பு. : 8 , குவளையென்பு . 
9 , கீழ்த்தாடையென்பு . இப்படத்தின் எலும்புகளும் , அவற்றின் கருக்கு விளிம்புகளும் ஒன் 
றுக்கொன்று சற்றே அகன்று விட்டிருக்கின்றன . 

ஒரு எலும்பிலுள்ள துண்டுகளின் கணக்கு , காலத்துக்குக் காலம் மாறிப்போவதினாலே , 
சில அங்காதிபாத சாத்திரிகள் இந்தத் தொகைக்கு அதிகமாகவும் , சிலர் குறைவாகவும் கணக் 
கிட்டிருக்கிறார்கள் . உதாரணமாக , நெஞ்சென்பு குழந்தையிலே எட்த்ெதுண்டாகவும், வாலியத் 
திலே மூன்று துண்டாகவும் , முதுமையிலே ஒரே எலும்பாகவும் மாறும் . 


கம் 


எழுத்தென்று தப்பாய் நினைக்கிறார்கள் . 

எலும்புகளின் விவரம் .. 
க . தலை எலும்புகள் , கபால , முக , செவி எலும்புகள் 
என்று மூன்று பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 
கக . கபாலத்திலே எட்டு எலும்புகளுண்டு. 

இவைகள் 
கரேகை என்னும் கருக்குவிளிம்புகளால் இசைந்திருக்கின் 
றான் . இந்தக் கரேகைகளைத் தமிழர் , விதியைக்காட்டும் பிரம 


புறனடை . --- தலையிற்படும் அடிகளாலாகும் அதைப்பு 
களைக் கரேகைகள் ஒருமட்டுக்குக் குறைக்கின்றன . மற் 
றும் எலும்புகளைப்போலே - கபால எலும்புகளும் வளர்ந்தவர் 
களைப்பார்க்கிலும் குழந்தைகளிலே மிருதுவாயிருப்பதினால் , 
அவர்களுக்குத் தலையிலடிப்பது மோசம் . 

கஉ . செவி ஒன்றிலும் ச - சிறு எலும்புகளுண்டு . அவை 
கள் கேள்விக்கு உதவுகின்றன . 

கங . முகத்திலே கச - எலும்புகளுண்டு . அவைகள் தங்க 
ளுக்கு வெளிப்பக்கத்திலுள்ள தசை , தோல் முதலானவைக 
ளைத் தாங்குகின்றன . 

கச . முண்டத்தில் நிச - எலும்புகளுண்டு . அவைகள் 
எவையெனில் , பழுவென்பு உச . முள்ளந்தண்டிலுள்ள முள் 
ளென்பு உச . கூபகத்தில் ச - எலும்புகள் . நெஞ்செலும்பு க . 
நாவடியில் இருக்கும் தனுவென்பு க . 

கரு . பழுக்களெல்லாம் முள்ளந்தண்டினுடன் இசைந்தி 
ருக்கின்றன . அவைகள் உடம்பின் இடது பக்கத்தில் கஉ - ம் , 
வலதுபக்கத்தில், கஉ - மாம் . 
கசு . மேற்பழு எ - ம் நெஞ்சென்புடனே இசிவுள்ள மு 
ருந்தினால் இணைக்கப்பட்டிருக்கின்றன . மற்ற ரு - ம் நெஞ் 
சென்போடடுத்து இணைக்கப்படவில்லை. இவ்வைந்து எலும் 
புகளில் , ந -பழுக்களும் ஒன்றுடனே ஒன்று , முருந்தினால் 
இணைக்கப்பட்டிருக்கின்றன . கடைசியில் உ - பழுக்களும் 
ஒன்றுடனே ஒன்று இசைவில்லாமல் தனித்தனியாய் இருக் 
கின்றன . 

கஎ . நெஞ்சென்பு, பழு , முள்ளந்தண்டு என்பவைகள் 
கூடுவதினாலாகிய நெஞ்சறைக்குள் இரத்தாசயமும் சுவாசப் 
பையும் இரத்தம் ஓடுகிற பெரிய நாடி நாளங்களும் இருக் 
சின்றன . 

கவு . முண்டத்தின் மேற்பகுதியாகிய நெஞ்சறை அடி 
விசாலித்து நுனியொடுங்கிப் பொகுட்டுவடிவமாய் இருக் 
கின்றது . 


எலும்புகளின் விவரம் . 


க -ம் படம் . 


நம் 


IMA 


ஈ -ம் படம் . சுரூபமான தேகத்திலே நெஞ்சறையிலும் இடுப்பிலுமுள்ள எலும்புகளிருக்கும் 


விதம் . 


இ 


க க . உச -சின்னத் துண்டுகளாகிய முள்ளென்புகள் கோ 
வையாய் இசைவதினாலே , முள்ளந்தண்டாகின்றது . 

20. முள்ளென்புகளுக்கிடையிலே இசிவுள்ள முருந்துத் 
துண்டுகள் இருக்கின்றன . இவைகள் முள்ளென்புக 
ணைப்பதுமன்றி , அவைகள் பலபக்கத்துக்கும் சவளும்படி 
வசைந்து கொடுக்கின்றன . 

உக . ஒவ்வொரு முள்ளென்பிலும் ஒரு பெரிய துவாரம் 
உண்டு . எல்லா முள்ளென்புகளிலுமுள்ள இப்பெரிய து 
வாரங்களும் ஒன்றோடொன்று நேராய் இசைந்திருப்பதினால் 
அவைகளுக்கு நடுவே முள்ளந்தண்டு நெடுக ஒருகுழல் உண் 
டாகின்றது . அந்தக் குழலுக்குள்ளே ஒரு நரம்புக்கொடி 
ஒடி இருக்கின்றது . 

புறனடை .-- ஆடு , நாய் , எலி முதலியவற்றின் முள்ளந்தண் 
டைச் சோதனை பண்ணினால் , மனிதனுடைய முள்ளந்தண் 
டின் கட்டுப்பாடு அல்லது வியூகனம் தெளிவாய் விளங்கும் . 

உஉ . முள்ளந்தண்டு அதிக நூதனமாயும் பூரணமாயும் உன் 
டாக்கப்பட்ட ஓர் உறுப்பு : அதினுடைய கட்டுப்பாட்டின் 
விதத்தினால் மிகுந்த பெலனும் , வேண்டிய அசைவும் உண் 
டாகும் . முள்ளென்புகள் நெரிவுபட்டாலன்றி மற்றும்படி 


கடு 


எலும்புகளின் விவரம் . 


அவைகள் கழலுவது மிகவும் அரிதாயிருக்கத்தக்கதாக ஒன் 
றுடனே ஒன்று உறுதியாய் இணைந்திருக்கின்றன . 

உந . முள்ளந்தண்டு வலது பக்கத்திலும் .. இடது பக்கத்தி 
லும் சாய்வில்லாமல் நேராயினும் , மூன்று வளைவுள்ளதாயி , 
ருக்கின்றது . அவைகளில் கழுத்திலும் இடுப்பிலுமுள்ள 
ருவளைவும் , முன் குவிவும் பின் கவிவுமாய் ; முதுகிலுள்ள 
வளைவு முன் கவிவும் பின் குவிவுமாயிருக்கும் . 

புறனடை . -- முள்ளந்தண்டுக்கு - மேலாகப் பொறுத்திருக் 
கும் தலைக்குள்ளே இருக்கின்ற உயிர் நிலையாகிய மூளை குலு 

கி அதிர்ச்சிகொள்ளாதபடிக்கு இவ்வளைவுகள் ஒருமட்டுக் 
குக் காவல் பண்ணுகின்றன. 





ச.ம் படம் . 


ரு - ம் படம் , 


5 


1 


6 


A 


ச - ம் படம் . புயவென்பு . 1 , அதின் காண்டம் . 2 , அதின் குமிழ் . 3 , 4 , பேசிகள் 
தொடுத்திருக்கும் முளைகள் . 5 , புறப்பர்வம் என்னும் முளை , 6 , அகப்பர்வம் . 7 , இரத்தினி 
யென்போடே பொருந்தும் முகப்பு . 

ந - ம் படம் . முன்கையிலுள்ள ஆரையென்பும் , இரத்தினியென்பும் . 1 , இரத்தினியின் 
காண்டம் . 2 , ஆரையின்காண்டம் . 3. இரத்தின ஆாையென்புகளின்மேலந்தம் பொருந்து 
வது . 4 , புயவென்போடே பொருந்தும் பள்ளம் . 5 , முழங்கை நுனியாகிய கூர்ப்பரமுனை . 
th , சவ்லினால் அடைபட்டிருக்கும் எலும்புக்கிடைவெளி, 7 , இரத்தினியின் லேகினிமுளை . 
8 , சித்த எலும்புகளோடு பொருந்தும் முகப்பு . 9 , ஆரையின் லேகனிமுளை . 


2 * 


கசா 


எலும்புகளின் விவரம் . 


. 


உச . கூபகம் என்னும் எலும்புக்கூடு, சு - எலும்புகள் சேர் 
வதினாலாகின்றது . இவ்வெலும்புகள் ஒவ்வொன்றும் குழந் 
தைகளிலே. பலவாகி முருந்தினால் - இணைந்திருந்து , வளர்ந் 
தவர்களில் ஒன்றாகப் பொருந்தியிருக்கின்றன . கூபகம் முள் 
ளந்தண்டைத் தாங்கித் தொடை எலும்புகளிலே பொறுத்தி 
ருக்கின்றது . கூபகத்தின் வலது பக்கத்திலும் , இடது பக்கத் 
லும் தொடை என்பிற் குமிழ் தங்கும்படிக்கான ஒவ்வொரு 
பருங்குழி இருக்கின்றது . 

உரு . உற்காயம் ஒவ்வொன்றிலும் கூஉ - எலும்புகளுண்டு . 
அவைகளைக்குறித்து விவரிக்கும் பொருட்டு அது தோள் , பு 
யம் , முன்கை , கை என்பவைகளாகப் பகுக்கப்படும் . 

உசு . தோளிலே பட்டையென்பு , காறையென்பு என் 
னும் உ - எலும்புகள் உண்டு. 

உஎ . பட்டை என்பாகிறது நெஞ்சறையின் மேலே பின் 
பக்கமாக . இருக்கின்ற முக்கோண வடிவமுள்ள ஓர் தகட் 
டெலும்பு : 

உவு . காறை என்பு அல்லது பூணாரவென்பு முன் கழுத் 
தடியிலுள்ள ஓர் மெல்லிய எலும்பாம் . அதின் ஒரு தலைப்பு 
நெஞ்சென்பிலும் மற்றத்தலைப்புத் தோட்பட்டையிலும் தொ 
இத்திருக்கின்றது . 

புறனடை . -- பிள்ளைகள் சில நேரங்களிலே நிமிர்ந்து 
நின்று , தங்கள் புறங்கையிரண்டும் , முழங்கையிரண்டும் ஒன் 
றுடனொன்று , சரியாய்ச் சந்திக்கும்படி பலதரமும் பின்னா 
கக் கை வீசிவந்தால் பூணாரவென்பு ஈந்து நீளும் . அதினா 
லே மார்பு விசாலங்கொள்ளும் . 

உக . புயத்திலே புயவென்பு என்னும் ஒரு நீண்ட தனி 
எலும்புண்டு . 

கூ 0 . முன்கையிலே இரண்டு எலும்புகளுண்டு ,. அவை 
களில் இரத்தினியென்பு அகத்திலும் , * ஆரையென்பு பெரு 
விரற்பக்கமாகிய புறத்திலுமிருக்கின்றன. இந்த எலும்புகள் 
சூட்சமாய் அடுக்கப்பட்டிருப்பதினாலே கையானது பலவ 
கையாய் அசைந்து உழலுகின்றது . 


* 


இப்புத்தகத்திலே அகம் , புறம் , உள், வெளி, முன் , பின் , மேல் , கீழ் என்னும் எட்டுச் 
சொற்களையும் பிரயோகிக்கிற ( வழங்குகிற ) இடங்களில் , அவைகளின் பொருள் சரியாய் 
விளங்கும்படி , சரீரத்தைக்குறித்து அங்காதிபாத முறையாகப் பேசும்போதெல்லாம் ஒரு ஆள் 
நிமிர்ந்து கை தூங்க உள்ளங்கை முன் காட்டி நிற்கிறதென்றும் சரி நடு வாய் வலம் இடமாகச் 
சரீரத்தைப் பிரிக்கும் நடுவரி ஒன்றிருக்கிறதென்றும் எண்ணிக்கொள்ளுங்கள் . அந்த நடுவரிக் 
காலாய் அடுத்திருப்பது அகமானதென்றும், அதற்குத் தள்ளியிருப்பது புறமானதென்றும் , தோ 


எலும்புகளின் விவரம் . 


கஎ 


நக கைக்குளசிலே இரண்டு நிலையாயிருக்கும் , விகற் 
பூமான எட்டுச் சிற்றெலும்புகள் உண்டு . அவ்வெலும்புகள் 
ஒன்றின் மேலொன்று மிகவும் சொற்பமாய் அசைகின்றன . 
கையிலே 

ககூ- எலும்புகளுண்டு . அவையாவன , 
ங்கையிலே ரு . விரல்களிலே கசு . 


f , 


உள் 


சு - ம் படம் . 


எ - ம் படம் . 


U 


10 


L 


15 


ம 


1 


. 


சு - ம் படம் . கைக்குளசாகிய கிலுத்தம் . U , இரத்தினி . R , ஆரை . S , நாவாயென்பு . 
L , பிறையென்பு . c , ஆப்பென்பு . P , பொடியென்பு. இலுத்தவென்புகளின் முதல் நிரை 
இந்நாலு .. T , T , சதுர்சிரவென்பும் , சதுர் கோணவென்பும் . M , மகாவென்பு . U , கூனெ 
ன்பு . இந்நாலு கிலுத்த என்புகளின் இரண்டாம் நிரை . 1 , 1 , 1 , 1 , 1 , ஐந்து விரலின் கரப் 
வென்புகள் 

எ - ம் படம் . 10 , 10 , 10 , கையிலுள்ள கரப்வென்புகள் . 11 , 11 , விரலென்பின் முத 
லாம் நிரை , 12 , 12 , இரண்டாம் நிரை . 

ரண்டாம் நிரை . 13,13 , மூன்றாம் நிரை . 14,15 , பெருவிரலின் 
எலும்புகள் 

ங 2 . ஒவ்வொரு விரலும் நீளபேதமான மும்மூன்று எலும் 
புகள் உள்ளது . பெருவிரல்மாத்திரம் இரண்டு எலும்புக 
ளுள்ளது . மனிதனுடைய கையை மிகுந்த சூட்சமாகப்ப 
டைத்து இசைத்த தன்மை ஞானமுள்ள தேவன் ஒருவர் 
உண்டென்பதற்கு எவ்வளவு பூர்ண அத்தாட்சி . 


லுக்கயலாயிருப்பது வெளியானதென்றும் , அதற்குத்தள்ளித் தாழ விருப்பது உள்ளான தென் 
றும் சொல்லப்படும் . மேல் , கீழ் , முன் , பின் என்னும் சொற்களின் பொருள் தன்னிலே 
விளங்குமாதலால் இவ்விடத்தில் குறிக்கவேண்டியதில்லை . 

புறனடை.-- நடுவரியிலே கட்டு , காயம் உண்டுபடுகிறது அதிக மோசமென்று எண் 
ணுவது தப்பு . ஏனென்றால் , ஆகத்தாழ்வாய் உள்ளுக்கிருக்கும் . இரண்டொரு உறுப்பை விட 
அதிலே பிரதானமான நரம்பு முதலியவைகள் கிடவாமல் அதற்கு வலம் . இடமாய்க்கிடக் 
கின்றன . 


கவு 


எலும்புகளின் விவரம் . 


நங . அதக்காயம் ஒவ்வொன்றிலும் , கூ0- எலும்புகளுண்டு . 
இவைகளைத் தெளிவாக விவரிக்கும்பொருட்டு ஒவ்வொன் 
றும் தொடை , கால் , பாதம் என்பவைகளாகப் பகுக்கப் 
படும் . 


அ - ம் படம் . 


கூ - ம் படம். 


2 


5 


1 


7 


அ - ம் படம் . தொடையென்பு. . 1 , அதின் காண்டம் . : 2 , சிறுக்கணுவென்னும் முளை 
இதில் சில வலிய பேசிகள் தொடுத்திருக்கும் . 3 , தொடையென்பின் குமிழ் . 4 , பெரு 
ங்கணு என்னும் முளை . இதில் சகனபேசிகள் மூன்று தொடுத்திருக்கும் . 5 , புறப்பர் வமா 
* கிய முளை , 6 , அகப்பர்வம் . 7 , கால் எலும்புகளோடே தொடுத்திருக்கும் முகப்பு . இதில் 
முழந்தாட்சில் கிடக்கும் . 

கூ - ம் படம் . 1 , நளகவென்பு : 5 , சரவென்பு . 8 , எலும்புக்கிடைவெளி. இது ஓர் 
சவ்வினால் அடைக்கப்பட்டிருக்கும் . 6 , களகம் , சரம் என்னும் எலும்புகளின் மேல் அந்தம் 
பொருந்துவது . 2 , புறப்பாடு ஆகிய முளை . 3 , அகப்பாடு . 4 , காற் குளசில் சேரும் பொ 
ருத்திடம் . 7 , தொடையென்பு பொறுத்திருக்கும் நளகவென்பின் மேல் அந்தம் . 


நச . தொடையிலே ஒரெலும்பு மாத்திரம் உண்டு . அதற் 
குத் தொடையென்பு என்று பேர். இந்த எலும்பு சரீரத்தி 


எலும்புகளின் விவரம் . 


லுள்ள எலும்புகள் யாவிலும் நீளமானது . அதின் குமிழ்பந் 
து வடிவமுள்ளது . அது தலை , முண்டம் முதலியவற்றின் 
பாரத்தைத் தாங்கி நிற்கின்றது . 

. 
நரு . முழந்தாளிலே ஒரு சின்ன எலும்பு இருக்கின்றது . 
அதற்கு முழந்தாட்சில்லென்று பேர் . 

ஙக . காலிலே எலும்பு இரண்டு . அவைகளில் பெரிய 
து நளகம் என்னப்படும் . சிறியது . இதற்குப்புறத்திலும் சற் 
றுப்பின்னாகவுமிருக்கின்றது . அதின் பேர் சரவென்பு . 

நஎ. பாதத்திலே உசு - எலும்புகளிருக்கின்றன. அவை 
கள் பின் பாதத்தில் எ - ம் ; நடுப்பாதத்தில் டூ - ம் ; நுனிப்பா 
தத்திலுள்ள விரலெலும்புகள் கச - மாம் . 

புறனடை.- பெருவிரல் ஒவ்வொன்றுக்கு இரண்டாக 
எட்டுவிரல்ச் சில்லுகளும் இன்னும் சில வன்னசைகளில் அ 
தொடங்கி , கஉ - வரைக்கும் சிறு சில்லெலும்புகளும் உண்டு . 
இவைகள் மேற்சொல்லிய விவரத்தில் அடங்கவில்லை . 


க - ம் படம் . 


8 


5 


10 


221 


18 


45 


க 0 - ய படம் . பாத எலும்புகளின் மேற்பக்கம் . 1 , காற்குடசில் சேரும் சாரியென்பின் 
பொருத்திடம் . 2 , சாரியென்பின் காண்டம் . 3 , குதியென்பு . 4 , நவ்வென்பு. 5 , 6 , 
7. ஆப்பென்புகள் . 8. கனவென்பு . 9 , பரகுற்பகவென்புகள் . 10 , பெருவிரலின் முத 
லெலும்பு . 11 , அதின் இரண்டாம் எலும்பு . 12 , 13 , 14 , கால்விரலின் எலும்புகளின் 
நிரைகள் . 


20 


எலும்புகளின் விவரம் .. 


கக - ம் . படம் . 


5 


8 


கக - ம் படம் . பெருவிரலின் நுனிதுவங்கி , குதிக்கூடாக வெட்டிய வலது பாத எலும்புக 
ளின் அகப்பக்கத்தின் பாவனை . 1 , நளகவென்பின்கீழ் அந்தம் . 2 , சாரியென்பு . 3 , குதி 
யென்பு . 4 , நவ்வென்பு . 5 , ஆப்பென்பு . 6 , பாகுற்பகவென்பு . 7 , 8. பெருவிரலின் 
என்புகள் . இவ்வெலும்புகள் இசைந்திருக்கிற விதத்தினாலும் , பாதத்தின் வில் வடிவத்தினா 
லும் . பதம் வெகுபெலனும் இசிவுங்கொள்ளுகிறது . 

புறனடை.- பாதத்தின் எலும்புகள் மேற்பக்கம் குவி 
வும் கீழ்ப்பக்கம் கவிவுமாக வில்வடிவமாய் இசைந்திருப்ப 
தினால் , பாதம் அதிக பெலனும் இசிவும் உள்ளதாம் . 

நவு , அசைவுள்ள எலும்புப் பொருத்துகளில் , முருந்து 
களும் நித்தாசில்லிகளும் , பந்தனங்களும் சேர்ந்திருக்கின் 


றன . 


கஉ - ம் படம் . 


கக - ம் படம் . 


3 


12 


15 


. 


கட - ம் படம் . பொருத்திலேயுள்ள எலும்பு , முருந்து , நித்தாசில்லிகை . அடுத்திருக்கும் 
விதம் . 1 , 1 , பொருந்தும் எலும்பு இரண்டின் தலைப்புகள் . 2 , 2 , அத்தலைப்புகளை மூடும் 
முருந்து . 3 , 3 , 3 , 3 , நித்தாசில்லிகை . இது முருந்தை மூடிமடங்கி ஒன்றிவிடுகின்றது . 
புள்ளிக்கோவை வரிதான் அதின் அடுக்கைக் காட்டுகின்றது . 

கக - ம் படம் . முழந்தாட் பொருத்து வலமிடமாய்ப் பாதியாக்கப்பட்ட பாவனை . 1 , தொ . 
டையென்பின் தலைப்பு . 2 , 4 , சில்லுடன் தொடுக்கப்பட்ட வன்னசை , -6 , சுவசாகமாகிய 
நிணப்பை . 7 , நிணத்திரள் . 8 , நித்தைப்பை . 10 , இடைமுருந்து . 11 , குறுக்கு விசிக 

. எலும்புத்தலைப்புகளை மூடும் முருந்து . 8 , 9. 12 , பொருத்தைச்குழும் பை 
விசி . நித்தாசில்லிகை என்னும் சவ்வு இதற்கு உள்ளுறையாகும் . 


வில் ஒன்று . 


** 


எலும்புகளின் விவரம் . 


உக 


நகூ . முருந்தாவது பொருத்தடியில் எலும்புகளின் தலைப் 
புகளைத் தேய்ந்துபோகாமல் காத்து , நடக்கும்பொழுதும் கு 
திக்கும்பொழுதும் பொருத்தில் உண்டாகும் குலுக்கையும் 
குறைக்கத்தக்க அழுத்தமும் சற்றுவயிரமும் இசிவுமுள்ள 
ஒரு வெள்ளை வஸ்து . 

ச 0 . நித்தாசில்லியானது பொருத்துகளிலுள்ள முருந்து 
ளையும் , பந்தனங்களையும் அணைந்து அப்பொருத்துகளுக்குள் 
ளுறையாயிருக்கின்றது . இச்சில்லியினுடைய பக்கங்களி 
லிருந்து , பொருத்துக்கள் நன்றாய் வசையும்படிக்கான ஒரு 
பாணி பொசியும் . 
சக பந்தனம் என்பது பெலனுள்ள இசிவற்ற ஒரு வெள் 

பந்தனங்கள் சரீரத்தின் எலும்புகளை ஒன்றுட 
னொன்று சேர்த்துக்கட்டுவதற்கானவைகளாம் . 

புறனடை - மனிதருக்கும் மிருகங்களுக்கு முள்ள பொ 
ருத்துகளின் கட்டுப்பாடு ஏறக்குறைய ஒரேவிதம் . இது தெ 
ளிவாய் விளங்கும் பொருட்டு , ஆடு , நாய் , மந்தி முதலியவை 
களின் பொருத்துகளைக் கீறிச் சோதித்துப்பார்க்கவும் . 


ளை வஸ்து . 


22 


எலும்புகளின் விவரம் . 


கச - ம் படம் . 


I 


6 


4 


10 


1L 


12 


-13 


13 


3 , ப . 


ச - ம் படம் . 1 , கபாலம் . 2 , மோவாய் . 

4 , பீடிகையென்பு . 5. சந் 
தென்பு . 6 , பட்டையென்பு . 7 , புயவென்பு . . 8 , ஆரையென்பு . 9 , இரத்தின்யென்பு. 
10 , கைக்குளசு . 11 , தொடையென்பு . 12 , நளகவென்பு . 13 , சாவென்பு. 13 , காந் 


குளக 


2 


வகள் 1 
எலும்புகளின் தொழில. 

உங 
உ . அதிகாரம் . 
எலும்புகளின் தொழில். 
க . எலும்புகள் சரீரத்தின் மிருதுவான பகுதிகளைத் தாங் 
கும் சட்டக்கட்டுக்கோப்பு . அவைகள் ஒன்றோடொன்று 
பந்தனங்களால் கட்டப்பட்டிருக்கின்றன. 

உ . எலும்புகள் பலவிதம் . ஒவ்வொன்றிற்கும் அததற்கு 
ரிய தொழிலுண்டு . சில எலும்புகள் , கபாலத்திலும் நெஞ் 
சறையிலுமுள்ள உறுப்புகளை மூடிக் காக்கின்றன . மற்றும் 
உதவும் . 

ங . எலும்புகள் வியாதி கொள்ளாதிருக்கையில் அவைகளை 
வெட்டினாலும் அதிக வருத்தங்கொடாது . ஆனாலும் விரற் 
பிளவைபோன்ற சில வியாதிகள் அவைகளில் உண்டானா 
லோ வருத்தம் மிகவும் கடுமையாயிருக்கும் . 

ச . அசைவுள்ள பொருத்துக்களில் நித்தை என்னும் வழுவ 
லான பாணியிருக்கும் . வண்டிலின் அச்சிலே சக்கரம் தா 
ராளமாய்ச் சுழலும்படி எண்ணெய் உதவும் விதமாக எலும்புப் 
பொருத்துக்கள் அசைவதற்கு இது உதவும் . 

. 

ஒப்பமான 
முருந்து , நித்தை என்னும் இவைகளின் உதவியினாலே 
பொருத்துகள் - யாதொரு சேதமுமின்றி அநேகவருஷக் 
காலங்களுக்குத் தேய்ந்து போகாமல் அசைந்துகொண்டு வ 
கின்றன . 

ரு . பொருத்துகள் பலவகையான அசைவுக்குத்தக்கதாய் 
விகற்பப்பட்டிருக்கும் . எப்படியெனில் , சில பொருத்துகள் 
விரற்பொருத்துப்போல் அசைவுள்ளவைகளாயும் , வேறு சில 
"தலையோட்டுப் பொருத்துப்போல் அசைவற்றவைகளாயுமி 
ருக்கின்றன . 

கா . கபாலத்துடனே முள்ளந்தண்டு பொருந்தியிருக்கும் 
விதம் , சரீரத்திலே காணக்கூடிய சூட்சங்களுக்குள்ளே அதி 
• கம் விசேஷமானது . அதெப்படியெனில் , தலையானது முள் 


. 


3 


உசு 


எலும்புகளின் தொழில் . 
ளந்தண்டிலிருந்து வணங்கவும் , அண்ணாரவும் , பக்கத்துக்குப் 
பக்கம் சாயவும் திரும்பவும் , இப்படியே நாலுபக்கத்துக்கும் 
அசையக்கூடிய சூட்சமுள்ளது . 

எ . இந்தச் சூட்சமான பொருத்து மேற்கழுத்திலிருக்கிற 
பிரதான் உயிர்நிலையாகிய கசேருலதை அல்லது முள்ளந்தண் 
டுக்கொடிக்கு மிகுந்த பாதுகாப்பு . அப்பகுதிக்கு இடை 
யூறுவந்தால் உடனே மரணம் உண்டாம் . 

வு . காற்குளசு முழந்தாள் முதலிய சில பொருத்துக்கள் கத 
விற்பிணையல் அல்லது கீல்போல இரண்டு பக்கத்துக்கு மாத்தி 
ரம் அசைகின்றன . அவைகள் கீல்பொருத்துக்கள் என்னப் 
படும் . தோட்பொருத்தும் , தொடைப்பொருத்தும் , செக்கில் 
இட்ட உலக்கை நாலுபக்கத்துக்கும் உழல்வதுபோல அசை 
கின்றன . இவ்விதமான பொருத்துகளுக்கு உழலைப் பொ 
ருத்துகள் என்று பேர் . 

புறனடை . - அதிக விசாலமாய் அசைந்து உழலத்தக்க 
பொருத்துகளே அடிக்கடி விலகத்தக்கனவைகளாம் . இக்கா 
ரணத்தினாலேதான் தோட்பொருத்துச் சரீரத்தின் மற்றெந்தப் 
பொருத்திலும் சொற்ப எதுக்களினால் அடிக்கடி விலகிப் 
போம் . 


. 


கூ . அதிகாரம் . 


எலும்புகளைப் பேணும் முறை 


றன . 


க . எலும்புகள் சுகமுள்ளவைகளாயிருக்கும்படி ஆட்கள் 
சுறுசுறுப்பாய் ஓடி உலாவி வேலை செய்ய வேண்டும் . வேலை 
செய்வதினால் அவைகள் அதிகம் பருத்து உரத்து வளருகின் 

வேலைசெய்யாமல் சோம்பேறிகளாயிருக்கிறவர்களு 
டைய எலும்புகள் பலவீனப்பட்டுப் போகின்றன 
கால்களை அசைத்து வேலைசெய்வதினாலே அவைகளிலுள்ள 
எலும்புக்குரிய பதார்த்தங்கள் சரி பிரமாணமாய்க் கூடித் 
திரளும் . 


--- 
-புத 
த 
. 
THE 
வ 

. 


TH 


t 


--- 


: 


எலும்புகளைப் பேணும் முறை . உரு 
உ . அந்தந்த ஆட்கள் தங்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்ச 
வேலைசெய்யப்படாது . பிள்ளைகளுடைய எலும்பிலே சுண் 
ணாம்பிலும் செலதிம் அதிகமாயிருப்பதினாலே அது பெலன் 
குறைவாயிருக்கின்றது . பிள்ளைகள் இலேசான வேலைமாத் 
திரம் செய்யக்கூடியவர்கள் , அவர்களுடைய இளவெலும்பு 
கள் பாரமான வேலைசெய்வதற்கு ஏற்றவைகளல்ல . இதுநிற்க , 
முது மனிதனுடைய எலும்பிலே செலதிமிலும்பார்க்க , சுண் 
ணாம்பு அதிகம் . அவைகளை இலகுவாய்த் தெறிக்கவும் 
வேலை செய்வதற்குத் தகாதவைகளாகவும் பண்ணுகின்றது . 
நடு வயதாளிகளுடைய எலும்புகளுக்குப் பெரும்பாலும் மோ 
சம்வராமல் வேண்டிய மட்டுக்கு வேலை செய்வதற்குப் பெலன் 
கொடுக்கத்தக்க அளவு செலதிமும் சுண்ணாம்பும் எலும்புகளி 
லே சேர்ந்திருக்கின்றான் . 


கரு - ம் படம் . 


. 


M 


கன் 


l 


- 


- 


காக 


20 


* 


- 


- 


1 


1111 11 


கரு - ம் படம் . இப்படத்தில் காணும் வலப்பக்கத்திலிருக்கும் பையன் சரிமுறையாயும் 
இடப்பக்கத்திலிருக்கிறவன் முறையீனமாயும் உளுக்காந்திருக்கிறான் . 


உசு 


ச 


வதினால் 
எலும்புகளைப் பேணும் முறை . 
புறனடை.- ஆட்டுக்குட்டியினுடைய பழுவென்பை ஆட் 
டினுடைய பழுவென்பினுடனேயும் கோழிக்குஞ்சினுடைய 
பழுவென்மை 

வன்பைக் கோழியினுடைய பழுவென்பினுடனேயும் 
ஒப்பிட்டுப் பார்த்தால் , எலும்புகளின் தன்மை வயதுக்கு 
வயது பேதமாவது விளங்கும் . 

ந . உடுப்பு நுகைத்து உடுக்கவேண்டும் . இளவயதிலே 
பழுக்களும் முள்ளந்தண்டெலும்புகளும் மெதுவும் இளக்க 
முமாயிருக்கின்றன . உடுப்பினாலே உடம்பை வரிந்து இ 
றுக்கினால் நெஞ்சு வயிறு இவைகள் ஒடுங்கி அவைகளி 
லுள்ள சுவாசப்பை , இரத்தாசயம் , இரைப்பை முதலியவை 
களுக்கு நஷ்டம் உண்டாகும் . 

சு . பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்கவும் நிமிர்ந்திருக்கவும் வேண் 
டும் . 
யும் சுகமும் உண்டாகும் . வழக்கமாகச் சுமைகளைத் தலை 
யில் வைத்துக்கொண்டுபோகிறவர்களுக்கு முள்ளந்தண்டு மி 
கவும் நேராயிருக்கும் . 

ரு . சிலவேளை பிள்ளைகள் எழுதும்பொழுதும் படிக்கும் 
பொழுதும் தங்கள் முள்ளந்தண்டு ஒருபக்கமாய் வளைய அந் 
நேரத்து வசதிக்காக ஒரு சந்துக்கிருந்து மேசையிலே சாய்ந் 
துகொள்ளுகிறார்கள் . இப்படிச் சாய்ந்திருப்பது ஒரு தோளை 
உயரவும் மற்றத்தோளைத் தாழவும் பண்ணு கின்றது . ஒரு 
தோளை அப்படிச் சற்றுவேளை மாத்திரம் உயர்த்தியிருப்பதி 
னாலே மோசம் வராது . அப்படியிருக்கவேண்டுமாகில் தெ 
டுக நேரத்துக்கு நேரம் பக்கம் மாறியிருந்தால் யாதொரு மோ 
சமும் நேரிடாது . 

சு . குழந்தைகளை எப்பொழுதும் ஒரு ஒக்கலையில் மாத் 
திரம் வைத்துக்கொண்டு திரிவதினால் , சிலருடைய முள்ளந் 
தண்டு ஒருபக்கம் நெளிவுகொள்ளும் . அப்படி நெளிவு 
கொள்ளாதபடிக்கு இருபக்கத்துக்கும் மாறிவைத்துவரவேண் 
டும் . இதுவுமன்றி , குழந்தைகளை ஒரே ஒக்கலையில் வைப் 
பதினாலும் அல்லது நித்தமும் ஒரே பக்கத்துக்குக் கிடக்க வி 
டுவதினாலும் அவர்களுடைய தலைவடிவமும் முகவடிவமும் 
சிலவேளை மாறிப்போகும் . 


எ . ஒரு எலும்பு பொருத்து விலகினால் கூடியமாத்திரம் 
சுறுக்கிலே அதை அதின் தானத்திலே இழுத்துவிடவேண் 


உஎ 


எலும்புகளைப் பேணும் முறை . 
டும் . அப்படிச் செய்வதற்குத் தாமதம் எவ்வளவோ அவ் 
வளவாக அதைத் திரும்பச் சரிக்கட்டும் பிரயாசமும் அதி 
கமாக இருக்கும் . 

வு . ஒரு எலும்பு முறிந்து போனால் , அதின் தலைப்புகள் 
மொக்குவைத்துப் பொருந்தும் . முறிந்த எலும்பு ஒரு கிழ 
மைக்குள்ளே ஊறத்தொடங்கும் . அது முறிந்தபின் கொஞ் 
சவேளையில் அதற்கயலான தசை வீங்கத்தொடங்கும் . அம் 
முறிவு பொருந்த அச்சுவைத்துக் கட்டுகிறவர்கள் , உண்டா 
கும் வீக்கத்துக்கு இடமிருக்கத்தக்க நுகைவாக அச்சைக் 
கட்டவேண்டும் . அப்படிச் செய்யாமல் இறுக்கிக்கட்டினால் , 
நோயாளிக்கு அதிக உபாதியுண்டாவதுமன்றிச் சதையும் அ 
ழுகி அவயவக்குறைவும் நேரிடும் . 

சிறு பிள்ளைகளுடைய 
எலும்புகள் குருத்தாயிருப்பதினால் மோசம் சம்பவித்தபொ 
ழுதிலும் முறியாமல் வளைந்து மாத்திரமிருக்கும் . 

புறனடை . - முறிந்த எலும்பு ஊறிய பின் அந்த அவயவத் 
திலே கொஞ்சக்காலத்துக்கு விறைப்பும் நோவும் இருக்கும் . 
அவைகளை நீக்கப் பற்றுப்போடுவதாவது வசையெண்ணெய் 
பூசுவதாவது அவசரமல்ல . ஏனெனில் , அந்த அவயவத்தை 
வில்லங்கமாகப் பாவிப்பதினால் அது திரும்பவும் முறியாத 
படிக்கு அங்குள்ள நோவு அப்பொருத்துப் பலத்துப்போகு 
மளவும் அதற்கொரு காவலாக இருக்கின்றது . நோவு தோற் 
ராதபடிக்கு முறிந்த அவயவத்தைப் படிப்படியாய் அசைத்து 
வழங்கிவர அங்குள்ள நோவும் விறைப்பும் வலியத் தீர்ந்து 
போம் . 


கா . மனிதர் வெகுநாட்பட வியாதியாய்க் கிடந்தாலும் வி 
சேஷமாய்ப் பொருத்துகளிலே ஏதுநோய்வந்தாலும் அவ 
ர்களுக்குத் துணையாயிருப்பவர்கள் வியாதிக்காரருடைய 
பொருத்துகள் ஒருகிடையாய் அசைவின்றிக் கிடக்கவிடா 
மல் , இடைக்கிடையே அப்பொருத்துகளின் நிலையை மா 
றிவைக்கவேண்டும் . இப்படிச்செய்யாமல் விட்டால் பொ 
ருத்து விறைத்துச் சிலவேளை அசையக்கூடாமல் போய்வி 
டும் . இதினாலே இத்தேசத்தவர்களுக்குள் சிலர் முடவராய்ப் 
போயிருக்கிறார்கள் . 

க 0 . எவ்வளவு கவனமாயிருந்தாலும் வியாதியின் தன்மை 
யினாலே பொருத்துகள் சிலவேளை அசையாமல் விறைத்துப் 
போம் . முழங்கைப் பொருத்திலே இப்படிப்பட்ட மோ 


3 


உவு 

எலும்புகளைப் பேணும் முறை . 
சம் நேரிட்டால் , உள்ளங்கை மேலுக்கு நிற்கத்தக்கதாய் அ . 
தை மார்போடே வளைத்துவைக்கவும் , முழந்தாட் பொ 
ருத்திலே அவ்வித மோசம் வந்தால் , அதைக் கொஞ்சங்கு 
றைய நேராய் வைக்கவும் . இப்படிச் செய்துவைத்தால் , பொ 
ருத்து அசையக்கூடாமல் விறைத்துப்போனாலும் , கையில் 
லே அள்ளிச் சாப்பிடவும் , காலினாலே நடக்கவுங்கூடியதாய் 
வரும் . 


பேசிகள் . 


உகூ 


ரண்டாம் பகுதி 


ச . அதிகாரம் . 


பேசிகள் : 


க . கண்ணிமைத்தல் , மூக்குச்சுழித்தல் , நாக்கு நீட்ட 
முதலிய சிறு அசைவுகள் எலும்புகளைப்பற்றாமல் உண்டா 
கின்றன . காலாட்டம் , கைவீச்சுமுதலிய பெரிய அசை 
வுகள் எலும்புகள் ஆட்டப்படுவதினாலே உண்டாகின்றன. 
இவ்வித அசைவு ஆட்டங்களுக்குக் காரணமான கருவிகள் 
பேசிகள் என்னப்படும் . 


பேசிகளின் விவரம் . 


உ . பேசிகளைக்குறித்துத் தொகையாகச் சொல்லுகில் , தலை 
யிலே அசு ; கழுத்திலே சுரு ; முண்டத்திலே கஎச ; உற்காய 
மிரண்டிலும் ககஉ ; அதக்காய்மிரண்டிலும் ககசு ; இவைக 
ளையன்றி இன்னும் அநேக சிறு பேசிகளும் உண்டு . எல் 
லாவற்றையும் திரட்டிச்சொல்லுகில் , மனிததேகத்திலுள்ள பே 
சிகள் ஏறக்குறைய சு 00 - உண்டு . என்றாலும் இத்தொகை 
யிலே குடல் முதலிய உள்ளுறுப்புகளின் பேசிகள் அடங் 
கவில்லை . 

கூ . பேசிகள் என்பவை அநேக மெதுவான சிவப்பு நிற 
முள்ள சிறு தசை இழைகள் திரண்டு சரீரத்திலிருக்கும் மா 
மிசமாம் . சில பேசிகளிலுள்ள இழைகள் நேராகச்செல்லும் . 
வேறு சில பேசிகளின் இழைகள் , பனையோலைகள் மட்டை 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - அதக்காயம் , உற்காயம் , கவுரசில்லி , சில்லி, நித்தா 
சில்லி , பீனம் , பேசி , வன்னசை . 


0 


mo 


பேசிகள் . 


யைப்பற்றிக் கூடிச்சேர்வதுபோல் , அவைகளும் வன்னசை 
யிலே கூடிப்பொருந்தும் . இன்னும் சில பேசிகளின் உ 
ழைகள் தென்னோலையை அல்லது இறகின் மயிர்களைப்போ 
லச் சாய்வாகச் சென்று வன்னசையில் பொருந்தும் . 

ச . பேசியின் அந்தங்களிலே அதின் இழைகள் தசையி 
லும் கடினமும் உரமுமுள்ள ஒரு வெள்ளை வஸ்துவில் ஒன் 
றுகின்றன . அந்த வஸ்து வன்னசை என்னப்படும் . இது 
வும் இழைகளினாலாகிறது . 

புறனடை.-- ஒரு கோழிக்காலைச் சோதித்துப்பார்ப்பதினா 
திரியும் , வன்னசைகள் எலும்புகளோடு தொடுத்திருக்கும் வித 
மும் காணலாம் . 
ரு . வன்னசைகள் பலவடிவுள்ளன . 

சில இடங்களில் 
நீண்டு மெல்லிய கொடியாகவும் சில இடங்களில் குருத்துப் 
பருத்ததாகவும் , இன்னும் சில இடங்களில் - மேன்மையாய் 
விரிந்தவைகளாகவுமிருக்கின்றன . அவை பேசிகளை வெ 
குவாய் எலும்புகளுடனே , சிலவேளை மறுபேசிகளுடனே 
தொடுப்பதற்கானவைகள் . 

புறனடை.- சில காரணங்களினாலே வன்னசைகளுக்குக் 
கவசமாயிருக்கும் நித்தாசில்லி வெடித்து , அதிலுள்ள பாணி 
ஒழுகிப்போய்விடுவதினால் அவ்விடத்தில் வன்னசைத் திரட் 
சி உண்டுபடும் . 

சு . ஒரு பேசியைப்பற்றிப் பேசும்பொழுது அதின் தலைப் 
புகளிலொன்று எழுவாயென்றும் மற்றது பற்றுவாயென்றும் 
சொல்லப்படும் . 

எ . எழுவாயென்னும் பெயர் அதிக உறுதியான அல்லது 
அசைவு குறைந்த தலைப்பு எழும்புகிற இடத்துக்கு வழங் 
கும் . 

வு . பற்றுவாயென்னும் பெயர் பேசியிலே அதிகம் அசை 
கிற தலைப்புப்பற்றிப் பிடிக்குமிடத்துக்கு வழங்கும் . 

கூ . ஒரு பேசியிலே அதிகம் பருத்து நடுப்பெற இருக்கிற 
பகுதிக்குப் பீனம் என்று பெயர் . 

க 0 . சரீரத்தில் சில இடங்களிலே - எலும்புகளின் மேலே 
ஒரே அடுக்குப் பேசிகளும் ; மற்றும் இடங்களிலே பேசி 
யின்மேல் பேசியாய் ஐந்தாறு அடுக்குவரைக்கும் உண்டு . 


பேசிகள் . 


கை 


. 


கக . அவைகள் கவுரசில்லி . என்னப்படும் ஒரு மெல்லிய 
வெள்ளைச் சவ்வினாலே ஒன்றைவிட்டொன்று பிரிக்கப்பட் 
டிருக்கின்றன . 

புறனடை- ஆட்டுத்தொடையிலேயிருக்கிற இறைச்சியை 
மூடுகிற சவ்வுதானே கவுரச்சில்லியாம் . 

கஉ . எலும்பைச் சுற்றிக்கிடக்கிற பேசிகள் பெரும்பாலும் 
இரண்டடுக்காய்ப் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் 
தோலையடுத்திருக்கும் பேசிகளுக்கு வெளியடுக்கென்றும் , 
எலும்பை யடுத்திருக்கும் பேசிகளுக்கு உள்ளடுக்கென்றும் 
பெயர் . 

கங . பேசிகளைச் சூழவும் அவைகளுக்கிடைவெளிகளிலும் 
மஞ்சள் நிறமான ஒரு கொழுப்பிருக்கின்றது . அந்தக் கொ 
ழுப்பு அதிகமாயிருக்கிறதினாலேதான் , குழந்தைகள் வாலிபர் 
என்பவர்களுடைய உடம்பு திரண்டு புஷ்டியாயிருக்கின்றது . 
முதிர்ந்த மனிதரில் இது மெத்தக் குறைவு . 

புறனடை.-- நாம் வியாதியாயிருந்து போசனம் உண்ணக் 
கூடாத காலத்திலே , சரீரம் அந்தக் கொழுப்பினாலே போ 
ஷிக்கப்படுகின்றது . அப்படிப்பட்ட தருணங்களிலே இந் 
தக் கொழுப்பு இரத்தமாய் மாறுவதினால் , முகம் சுரித்துக் கண் 
தாழ்ந்து , எலும்புகள் புறப்படப்பார்க்கும் . 

கசு . நாம் மனிதனுடைய சரீரம் - என்னும் சூத்திரத்தை 
யும் , அது ஒருநாளிலே நடப்பிக்கும் பலவித ஆட்டங்களை 
யும் கவனிக்கும்பொழுது , அதை உண்டாக்கின தேவ சிற் 
பனுடைய ஞானம் விவேகமென்பவைகள் எங்கள் மனசுக்கு 
எவ்வளவு அதிகமாய்த் துலங்குகின்றன . 


ரு . அதிகாரம் : 


main 


பேசிகளின் தொழில் 
5. நாம் எழுதும்பொழுது அல்லது தம்புருமுதலியவை 
வாசிக்கும்பொழுது கையிலே உண்டாகும் அற்ப இயக்கங் 
களும் , கொல்லன் அடிக்கும் உரமான அடியும் , சுமைகா 
ரன் மிதிக்கும் உரத்த பாரங்கொண்ட மிதியுமாகிய இவை 


m2 


டு 


பேசிகளின் தொழில். 
போன்ற இயக்கங்கள் எல்லாம் பேசிகளின் இழைகள் சுருங்கி 
இழுப்பதினால் உண்டாகின்றன . 

புறனடை . -- திருஷ்டாந்தமாகப் பேசிகளும் வன்னசைக 
ளும் எலும்பிலிருப்பது கப்பலின் பாய்களுக்கும் அதின் மரங் 
களுக்கும் கயிறுகளிருப்பதுபோலிருக்கின்றது . கயிறுகளின் 
இயக்கத்தாலே பாய்களும் வியாழ்மரங்களும் திசைமாறி 
நிற்கிறதுபோலப் பேசிகளின் இயக்கத்தாலே சரீரத்தி 
லுள்ள எலும்புகளும் நிலைமாறுவதினால் அவயவங்கள் 
கின்றன . 

2. நடத்தல் , பிடித்தல் முதலியவைகளைச்செய்யும் பேசி 
கள் அவைகளை நடப்பிக்கும் ஆட்களுடைய சித்தத்துக்கு 
அமைந்தனவாயிருக்கின்றன. எப்படியெனில் ஒரு ஆள் நடக் 
கப் பிரியமாகில் எவ்வளவு நேரத்துக்கும் நடக்கலாம் ; பிரிய 
மில்லாதிருக்கில் நடவாமல் நிற்கலாம் . நாம் மூச்சுவிட வி 
ழுங்க உதவியாயிருக்கும் பேசிகள் கொஞ்ச அளவுக்கு மாத் 
திரம் சித்தத்துக்கு அமைந்தனவாயிருக்கின்றன. அதெப்ப 
டியெனில் , மூச்சையடக்க விரும்பினால் சிறிது நிமிஷங்க 
ளாக அடக்கலாம் . அதின்மேலே அதை அடக்க முடியாது . 
அப்படியே விழுங்க விரும்பினால் வாய்க்குள் இரை உமிழ் 
நீர் இல்லாதபொழுதில் இரண்டொருமுறைக்கு அதிகமாய் 
விழுங்க முடியாது .. 

இரத்தாசயம் , இரைப்பை முதலானவைகளிலுள்ள பேசி 
இழைகள் கொஞ்சமென்றாலும் சித்தத்துக்கு அமையாதவை 
கள் . எப்படியெனில் , இரத்தாசயம் இரைப்பை முதலியவற் 
றின் செயலை நிறுத்த விரும்பினாலும் நம்மால் முடியாது . 
சியின் ஒவ்வொரு இழையிலும் தொடுத்திருக்கும் ஒவ்வொரு 
நரம்புக்கிளையின் கூந்தல் வழியாயும் பேசியைச் சித்தம் இய 
கிச் சுருங்கப்பண்ணு கின்றது . 

ந . பேசிகள் நீண்டு தளர்ச்சியாயிருந்தபொழுதிலும் அவை 
கள் சுருங்கியிருக்கும்பொழுது அதிகம் பருத்துத்தடித்து ஊதி 
யிருக்கின்றன. அவைகள் சற்றுவேளை மாத்திரம் சுருங்கி விம் 
மிப் பிரயாசத்தைத் தாங்கிநிற்கும் . பின்பு இளைத்து நடுங்கி 
இளகி நீளும் . கையை அல்லது காலை நீட்டி அந்தரத்தி 
லே சற்றுநேரம் பிடித்துக்கொண்டிருந்தால் இதை அறியலாம் . 
இப்படியே பேசிகள் எல்லாம் இளகி ஓய்ந்துகொள்ளும்ப 
டிக்கு நித்திரையிலே கை கால் முதலிய அவயவங்களின் சோர் 
வு நிலையே இடங்கொடுக்கின்றது . பேசிகள் மாறிமாறிச்சு 


பேசிகளின் தொழில் . 


ந m 


ருங்குவதும் நீளுவதும் பின்னால் வருந் திருஷ்டாந்தத்தினா 
லே காண்பிக்கப்படும் . 

திருஷ்டாந்தம் .-- முழங்கைக்கும் கைக்குளசுக்கும் இடையி 
லே , இடதுகையை வலதுகையினாலே பிடித்து , அவ்வேளையி 
லே இடதுகையிலுள்ள விரல்களை மாறி மாறி முடக்கியும் நீட்டி 
யுங்கொண்டிருந்தால் முன் கையிலுள்ள பேசிகள் அதிலுள்ள 
விரல்களின் இயக்கத்துக்கு இணங்கச் சுருங்குவதும் நீளு 
வதும் விளங்கும் . விரல்கள் முடங்கும் பொழுது முன் கை 
யின் முற்பேசிகள் விம்மிப் பிற்பேசிகள் நுகைவாகின்றன . 
விரல்கள் நீளும்பொழுது முற்பேசிகள் நீண்டு பிற்பேசிகள் 
விம்முகின்றன. முற்பேசிகள் பிற்பேசிகள் மாறிமாறிச் சு 
ருங்குவதும் நீளுவதும் கை கால்களின் சகல இயக்கங்களா 
லும் அறியலாம் , , 


கசு - ம் படம் . 


5 


11 


10 


3 


8 


2 

4 
கசு- ம் படம் . இப்படம் பொருத்துகள் அசைக்கப்படும் விதத்தைக்காட்டுகிறது . 1 , புய 
வென்பு . 2 , முன்கையென்புகள் . 3 , முழங்கையை முடக்கும் பேசி . இதில் ஒருதலைப்பு 
முன்கையெலும்பில் மற்றத்தலைப்பு புயவென்பில் தொடுத்திருக்கும் . 6 , முழங்கையை நீட் 
டும் பேசி . 7 , அப்பேசி முழங்கையில் தொடுத்திருப்பது . 8 , அகங்கை ஏந்தும் ஒரு குண்டு . 
புயத்தின் முன்பேசி சுருங்க அதின் தலைப்புகள் ஒன்றுக்கொன்று அணுகி முன்கையில் எலும் 
புகள் மிதந்தேறும் . முன்கை ஏற ஏற 9 , 10 , 11 , என்ற இவ்வரிகளின் பட்டு கனத்த குண் 
டு வட்டவரியின் வழியில் மிதந்து வரும் . புயத்தின் பின்பேசி . ( 6. ) சுருக்க , முன்பேசி நெ 
கிழ்ந்து முன்கை நீளும் . 

ச . நெற்றியின் பேசிகள் சுருங்கக் கட்புருவங்கள் உயரும் . 
க எ - ம் படம் . 1 . 

கண்களைச் சுற்றியிருக்கும் பேசிகள் சுருங்குவதினாலே 
கண்கள் மூடப்படும் . கஎ - ம் படம் . 2 . 

சு . மூக்கடியிலுள்ள பேசிகள் இழுப்பதினாலே மேலுதடு 
உயருகின்றது . எ - ம் படம் . 3 , 4 , 5 , 6 . 


( ரு 


சை 


பேசிகளின் தொழில். 


எ . வாயைச் சுற்றியிருக்கும் பேசி சுருங்குவதினாலே அது 
குவிந்து சுருங்குகின்றது . கஎ - ம் படம் . 7 . 

வு . முகத்தின் கீழ்ப்பகுதியிலுள்ள பேசிகள் சுருங்குவதி 
னாலே கீழ் உதடு தாழும். கஎ - ம் படம் . 8 . 

கூ . கழுத்தின் முற்பக்கத்திலுள்ள பேசிகள் சுருங்குவதினா 
லே வணங்கும் பாவனையாய்த் தலை முன்னுக்குச் சாய்கின்றது . 
க எ - ம் படம் . 9 . 

க 0 . கழுத்தின் பிற்பக்கத்திலுள்ள பேசிகள் சுருங்குவதினா 
லே அண்ணாரும் பாவனையாய்த் தலை நிமிரும் . கஅ - ம் படம் . 


3 , 7 . 


ை 


கக . முண்டத்தின் முற்பக்கத்தின் கீழ்ப்பகுதியிலுள்ள 
பேசிகள் சுருங்குவதினாலே சரீரமும் முன்னுக்கு வளைந்து 
பழுக்களும் இறங்கும் . கஎ - ம் படம் . 22. 

கஉ . முண்டத்தின் பின்பக்கத்திலுள்ள கீழ்ப்பகுதியிலிருக் 
கும் பேசிகள் சுருங்குவதினாலே முள்ளந்தண்டு நிமிருகின் 
றது . கஅ - ம் படம் . 24 , 25 , 26 . 

கங . நெஞ்சிலுள்ள பேசிகள் சுருங்குவதினாலே தோள்கள் 
முன்னுக்கு வளைக்கப்படுகின்றன . கஎ - ம் படம் . 11 . 

கச . முதுகின் மேற்பகுதியிலுள்ள பேசிகள் சுருங்குவதி 
னாலே தோள்கள் பின்னுக்கு ஏகுகின்றன . கஅ - ம் படம் . 7 . 

கரு . தோளிலிருக்கும் ஒரு பேசியினாலே புயம் உயர்த்தப் 
படும் . க எ - ம் படம் . 10 . 

கசா . மார்பிலும் முதுகிலுமிருக்கும் இரண்டு பேசிகளினா 
லே புயம் பழுவோடே வாங்கப்படும் . கஎ - ம் படம் . 11. 
க அ - ம் படம் . 24 . 

கஎ . புயத்தின் முன்பக்கத்திலிருக்கும் பேசிகள் சுருங்கு 
வதினால் முழங்கை முடங்கும் . கஎ - ம் படம் . 14 . 

கவு . புயத்தின் பின்பக்கத்திலுள்ள ஒரு பேசி சுருங்குவதி 
னால் முழங்கை நிமிரும் . கஅ - ம் படம் . 10 . 

ககூ . கைக்குளசும் விரல்களும் முன்கையின் முற்பக்கத்தி 
லுள்ள பேசிகளால் முடக்கப்படும் . கஎ - ம் படம் . 16 , 18 , 

20. முன்கையின் பிற்பக்கத்திலுள்ள பேசிகள் கையையும் 
விரல்களையும் நீட்டும் . கஅ - ம் படம் . 17 , 18 . 

உக . குந்தியிருக்கத்தக்கதாகத் தொடையை முடக்கும் 
பேசிகள் , தொடையின் முற்பக்கத்திலும் முண்டத்தின் முற் 


. 


பேசிகளின் தொழில். 


கூரு 


பக்கத்தினுடைய கீழ்ப்பகுதியிலும் இருக்கின்றன . கஎ - ம் 
படம் . 26 , 28 , 29 . 

22. முண்டத்தின் கீழ்ப்பகுதியிலும் தொடையின் மேற் 
பகுதியிலும் பிற்பக்கத்திலுமுள்ள பேசிகள் சுருங்குவதினால் 
தொடை நீளும் . கஅ - ம் படம் . 27, 28 . 

உங . தொடையின் முற்பக்கத்திலுள்ள பேசிகள் முழங் 
காலை நீட்டும் . கஎ - ம் படம் . 29 , 30 . 

உச . தொடையின் பிற்பக்கத்திலுள்ள பேசிகள் முழங்கா 
லைமுடக்கும் . கஅ - ம் படம் . 29 , 30. . 

உரு . முழங்காலுக்குக் கீழாக முன்பக்கத்திலுள்ள பேசி 
கள் காற்குளசிலே பாதத்தை வளைத்து விரல்களை நீட்டும் . 
கஎ - ம் படம் . 34 , 36 . 
* உசு . முழங்காலுக்குக் கீழாகப் பின்பக்கத்திலுள்ள பேசி 
கள் காற்குளசிலே பாதத்தை நீட்டி விரல்களை வளைக்கின்றன . 
கஅ - ம் படம் . 32 , 33 . 

புறனடை . - சரீரத்திலுள்ள பேசிகளின் இடமும் தொழி 
லும் துலாம்பரமாய் அறியவேண்டுமானால் , கைகால்களை 
ஆட்டி அந்தந்தப் பேசியைக் கையினாலே அமர்த்திப்பார்க் 
கவும் . 

உஎ . பேசி மிகுதியாய் இயங்குவதினால் அதற்குச்செல்லும் 
இரத்தம் அதிகப்பட்டு அதின் நிறம் அதிக கருமைகொள் 
ளும் . 

உதாரணம் .-- கோழி பறக்கிறது அருமை . ஓடுவதும் கிள 
றுவதும் அதிகம் . இதினால் அதின் நெஞ்சுப்பேசி வெள்ளை 
யும் , காலின் பேசி கருமையுமாம் . மிகுதியாய்ப் பறக்கும் நீந் 
தும் தாராமுதலிய பட்சிகளிலுள்ள நெஞ்சுப்பேசி காற்பேசி 
இரண்டும் கருமைநிறம் கொள்ளும் . 


பு 


பேசிகளின் தொழில் 


எ - ம் படம் , 


1 


2 


6 


8 


9 


1o 


12 


14 


15 


1221 


16 


16 , 


118 


26 


18 


191 
20 


281 


120 

291 
-21 


1527 


301 


31 


32 


33 


34 


36 


கஎம் படம் . தேகத்தின் முற்பக்கத்தின் வெளிப்பேசிகள் . 1 , பிடர் நுதற் றொடரின் 
முன்பீனம் . 2 , நிமிலனி. 3 , ஒட்டாரோபணி . 

4 , யுகமகா சிருக்குவி . 

5 , யுகாற்ப 
சிருக்குவி . 6 , சருவணி , 7 , உதட்டுச்சங்குசிதி . 8 , அதராவரோபணி. 9 , பிரசாரபா 
சபேசி . 10 , தோட்பேசி . 11 , வட்சமகாபேசி , 12 , வட்சபகிர்வேதினி. 14 , இணைக் 
கவர்ப்பேசி , 15 , முக்கவர்ப்பேசி . 16 , தீர்க்கோத்தானி , 18 , கிலுத்த வக்கிரகரணனாப் 
பேசி 19 , , அக்குட்டகரபதிராகி , 20, ஆழிவிசி. 21 , குடங்கைவன் சவ்வு . 22 , 
உதாவெளிச்சாய்ப்பேசி . 26 , மகாகடி பேசி . 27 , தீர்க்கயோகி , 28 , அட்டணைப்பேசி . 
29 , தொடை நேர்ப்பேசி . 30. தொடைப்புறப் பேசி , 31 , தொடை அகப்பேசி . 32 , மு 
முந்தாட்சில் வன்னசை . 33 , கெண்டைப்பேசி , 34 , நாகமுற் பேசி , 36 , விரற் சாதா , 
ணதிராகியின் வன்னசைகள் . 


பேசிகளின் தொழில். 


கள 


அ - ம் படம் . 


2 


8 


10 


12 
13 
14 
15 


16 


125 


26 


12DRA 


17 


21 


271 


18 


22 


-28 


231 


28 


19 


29 


30 


31 


32 


33 


கஅ - ம் படம் . தேகத்தின் பின்பக்கத்தின் வெளிப்பேசிகள் . 3 , கலவைப் பேசி , 4 , உப 
தானி , 5 , சருவணி . 6 , வட்சக்கிரீவசூசுகி . 7 , காடபிருட்டகந்தசம்பந்தி . 8 , தோட் 
பேசி , 10. முக்கவர்ப்பேசி . 20 , அது தொடுத்திருக்கும் கூர்ப்பர்முளை . 15 , தீர்க் 
கோத்தானி. 18 , அங்குட்ட கரபதிராகி , 17 , அங்குலிசாதாரண திராகி . 19 , அதின் வன் 
னசைகள் . 21 , இரத்தினிகிலுத்த திராகி . 22 , அங்குலிசாதாரண வணக்கி . 24 , பிரு 
ட்ட விஸ்தீரணி . 26 , உதரவெளிச்சாய்ப்பேசி . 27 , மத்தியசகனி. 28 , மகாசகனி. 29 , இ 
ணைக்கவர்ப்பேசி . 30 , ஆசன நளகலதாசம்பந்தி . 31, 32 , சாணாபரி அல்லது கெண் 
டைப் பேசி , 33 , குதிவன்னசை. 


பெசிகளைப் பேணும் முறை , 


சு . அதிகாரம் . 


பேசிகளைப் பேணும் முறை. 


க . வேளைக்குவேளை பேசிகள் இயங்கவும் அதற்குத்தக்க 
தாக ஒயவும் விடவேண்டியது . அப்போது இயக்கம் பெற்ற 
பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகப்படுவதினால் அதின் பருப் 
பமும் பெலனும் அதிகமாகும் . அளவுக்கு மிஞ்சி ஒரு பே 
சியை இயங்க அல்லது ஓய்ந்திருக்கவிடவொண்ணாது . அப் 
படிச்செய்தால் , அவ்விருவகையும் சரியாய்ப் பேசிகளுக்கு 
மோசம் வருவிக்க ஏதுவாகும் . 

உதாரணம் -க - வது . கொல்லன் பட்டடையின்மேல் இ 
ரும்பை அடிக்கும்பொழுது தன் கையிலுள்ள பேசிகளை இயங் 
கவும் அவ்வியக்கத்தினின்று ஓயவும் செய்கிறான் . 

இப்ப 
டிச் செய்வதினாலே அவைகள் பருப்பமும் உரமும் இறுக் 
கமும் உள்ளவைகளாய் வருகின்றன . 

உ - வது .-- மாணாக்கன் தன்கையிலுள்ள பேசிகளைப் புத்த 
கம் , தூவல் இவைகளைப் பிடிப்பதினால் கொஞ்சம்மாத்திரம் 
இயங்கப்பண்ணுகிறான் . அதினாலே அவனுடைய கையிற் 
பேசிகள் மெதுவாகிப் பெலனற்றுப் போகின்றன . 

கூ - வது .-- மாணாக்கன் தன் புத்தகத்தை விட்டுச் சம்மட்டி 
மண்வெட்டிபிடித்து வேலைசெய்துவந்தால் அவன் கையில் 
பேசிகள் பருத்துப் பெலத்து உரக்கும் . 

2. நாம் அடிக்கடி சரீர அப்பியாசம்பண்ணுவதிலே ஒழுங் 
காயிருக்கவேண்டியது . சாப்பிடுவதில் ஒழுங்காயிருப்பது 
உடம்புக்கு எவ்வளவு சவுக்கியமோ அதுபோல . இதிலும் 
ஒழுங்காயிருப்பது அதற்குச் சவுக்கியம் , சிலநாளாகப் பேசி 
களை முறையாய் அப்பியாசப்படுத்தி , சிலநாளாக முயற்சி 
யில்லாமல் இருக்க விட்டால் , அது சில வேளைகளிலே ஒழுங் . 
காகச் சாப்பிட்டுவந்து மற்றும் சிலவேளைகளில் சாப்பிடா 
மல் விடுவதுபோலிருக்கும். 

கூ . பேசிகள் எல்லாவற்றிற்கும் அததற்கேற்ற அளவான 
முயற்சி கொடுக்கவேண்டியது . தையல்வேலை , தச்சுவேலை 


பேசிகளைப் பேணும் முறை . 


கூக 


முதலான சில வேலைகளில் கையின் பேசிகள் அதிகமாய் 
வேலைகொள்ளப்படும் . சில தொழில்களில் காலின் பேசிகள் 
அதிகமாக இயங்கும் . வேளாண்மைபோலும் சில தொழில் 
களிலே உடம்பிலுள்ள பேசிகெளெல்லாம் இயங்குகின்றன . 
சரியான முயற்சி அவைகளுக்குப் பூர்த்தியும் ஒத்தபெலனும் 
கொடுப்பதினாலே , பேசிகள் அனைத்துக்கும் கணக்கான முயற் 
சியைக் கொடுக்கத்தக்க தொழில்களே சரீரத்துக்கு மிகவும் 
நலமானவைகள் . 
புறனடை.- சிலர் உலாவப்போகும்பொழுது கைவீசிக் 
கொண்டு போகாமல் கட்டிக்கொண்டு நடப்பது கைப்பே 
சிக்கு நஷ்டம் . 

ச . சரீர அப்பியாசம்பண்ணுவதற்குத் தகுந்த நேரத்தைத் 
தெரிந்துகொள்ளவேண்டும் . பல நியாயங்களினாலே அப்பி 
யாசம்பண்ணும் நேரம் எப்போதும் ஒரு சரியாயிராது . பொ 
துவாகப் பார்த்தால் ஆகாயத்திலுள்ள வாயு சுத்தமாகவும் நிலம் 
காய்ந்துமிருக்கும் காலைநேரம் சாயங்காலத்தைப் பார்க்கச் 
சரீர அப்பியாசம்பண்ண நல்ல வேளையாயிருக்கும் . ஏனென் 
றால் காலையிலே உடம்புக்குரிய தத்துவம் ஒவ்வொன்றும் தன் 
தன் உச்சநிலையிலிருக்கும் . திருத்தியான போசனம்பண்ணு 
முன்னும் , பண்ணினவுடனேயும் போசனத்தைச் சமிக்கப் 

ணும் முயற்சி சரீரத்துக்கு வேண்டியிருப்பதினால் , ஓடு 
தல் , சுமத்தல் முதலான கடுமுயற்சிகளைச் சற்றுநேரம் விட்டு 
விடவேண்டும் . , 

ரு . சுத்தவாயுவுள்ள இடங்களிலே சரீர அப்பியாசம்பண் 
ணிப் பேசிகளை இயக்கவேண்டும் . நாம் சுவாசிக்கிற காற் 
றின் . சுத்தத்திற்குத்தக்கதாய் நாம் தொய்வும் விக்கினமுமில் 
லாமல் நெடுநேரத்துக்கு வேலைசெய்யவும் நடக்கவும் இருக் 
கவும் நமது பேசிகள் உதவக்கூடும் . இந்த நியாயத்தினாலே 
தான் சனங்கள் வாசம்பண்ணும் வீடுகளிலே சுத்தவாயுவீச 
விடுவது மிகுந்த நயமெனக் காண்கிறது . 

புறனடை.- வியாதிகளிலிருந்து சுகமடைபவர்கள் தாங்கள் 
வியாதியாய்க் கிடந்த அறைக்குள்ளாக உளுக்கார்ந்திருக்கக் 
கூடிய நேரத்திலும் வெளியிலே உலாவும்பொழுது ஏறிப் 
போகும் வாகனங்களிலே அதிக நேரம் இருக்கக்கூடியதாகக் 
காண்கிறோம் . இவ்வித்தியாசத்திற்குள்ள நியாயம் அறைக் 
குள்ளேயிருக்கிற வாயு திரும்பத்திரும்பச் சுவாசிக்கப்பட்டுப் 
பழுதாகிப் பேசியைப் பெலவீனப்படுத்துகிறதும் , வெளியி 


பண்து 


பேசிகளைப் பேணும் முறை . 


லேயிருக்கிற வாயு சுத்தமுள்ளதாயிருந்து பேசியைப் பெலப் 
படுத்துகிறதுந்தான் . 

சு . ஆட்கள் பகல் வெளிச்சத்திலே சரீரமுயற்சி உண்டா 
கப் பேசிகளை ஆட்டி அப்பியாசப்படுத்தவேண்டும் . சூரிய 
வெளிச்சம் பயிர் பூண்டுகளுக்கு எவ்வளவு நயமோ மனித 
னுக்கும் அவ்வளவாயும் நயமாயிருக்கின்றது . இவ்விருதிறத் 
துக்கும் சூரியனால் வரும் சுகம் வேண்டும் . சூரியன் அஸ்த 
மிக்கும் வேளையிலும்பார்க்கப் பகற்காலத்திலே மாணாக்கர் 
ஓடி உலாவி வேலைசெய்து சரீர அப்பியாசம் பண்ணிவந் 
தால் அது அவர்களுக்கு அதிக சுகங்கொடுக்கும் . வேளாளர் 
கம்மாளர் முதலியவர்கள் கூடியளவு தங்கள் வேலைகளைப் 
பகல் நேரத்திலே செய்வது மிகவும் நல்லது . ஏனெனில் , 
இராவிலே வெளிச்சத்தின் பலனில்லாதபடியினாலே அந்நே 
ரத்திலே வேலை செய்தால் சரீரம் அதிகம் தொய்ந்துபோகும் . 

உதாரணம்.-- நிழலிலே வளரும் பயிர்கள் வெளுத்துச் சூரி 
யனுடைய வெளிச்சம்படுகிற பயிர்களிலும் மெத்தப் பெலன் 
குறைந்திருக்கின்றன . இருட்டறைகளிலிருக்கும் மனிதர் 
வெளிறி நல்ல வெளிச்சம்படும் வீடுகளில் இருப்பவர்களைப் 
பார்க்கப் பெலன் அதிகம் குறைந்தவர்களாகிறார்கள் . 

எ . ஒவ்வொரு பேசியும் தடக்கில்லாமல் இஷ்டமாய் இயங் 
கவேண்டும் . அதை எவ்விதமாகவாகிலும் இறுக்கினால் அதின் 
பருப்பமும் பெலனும் குறைந்துபோம் . 

உதாரணம் .-- ஓர் எலும்பு முறிந்தகாலத்தில் வைத்தியன் 
அந்த முறிவைப் பொருந்தக்கட்டிச் சில கிழமைக்குப்பின்பு 
அந்தக்கட்டை அவிழ்த்தால் , அந்த அவயவம் காயப்பட முன் 
னிருந்ததிலும்பார்க்கச் சிறுத்துப்போயிருக்கும் . 

அ . ஆளுடைய குணத்துக்கேற்கப் பேசிகளின் இயக்க 
மும் பெலனுமிருக்கும் . எப்படியெனில் , வெடுவெடுப்பும் 
அசந்தோஷமுமுள்ள ஒருவனைப்பார்க்கிலும் , மகிழ்ச்சியும் 
சந்தோஷமுமுள்ளவன் மெத்த இளைப்பில்லாமல் அதிகவேலை 
செய்வான் . 

உதாரணம்.- வேட்டைக்காரன் விருப்பம் கொண்டு தொய் 
ந்து போகாமல் கூப்பிடு தூரங்கள் மட்டும் வேட்டையாடுகி 
றான் . அவனுடைய துணையாளோ தன் மனதைத் தூண்டுவ 
தற்கு ஒன்றுமில்லாதபடியினாலே சுறுக்கிலே தொய்ந்துபோகி 
சான் . 


பேசிகளைப் பேணும் முறை . 


சச 


கூ . குனிந்த நிலையிலும் நிமிர்ந்தநிலை அதிகம் நல்லது . 

வன் குனிந்தநிலையாய் நிற்கும் பொழுதிற்பார்க்க , நிமிர்ந்த 
எலையாய் நிற்கும்பொழுது நெடுநேரத்துக்கு நிற்கவும் நெடுந் 
தூரத்துக்கு நடக்கவும் அதிக வேலைசெய்யவுங்கூடும் . ஏனெ 
ன்றால் , குனிந்தநிலையிலே தலையும் உடம்பும் முன்னுக்கு 
விழுந்துபோகாமல் முதுகிலுள்ள பேசிகள் அவைகளை வீணா 
ய்த் தாங்கவேண்டியிருக்கின்றன . நிமிர்ந்து நிற்கும் பொழுது 
முள்ளந்தண்டு நிறுத்தப்பட்டுத் தலையையும் உடம்பையும் 
கெட்டியாய்த் தாங்குவதினால் முதுகின் பேசிகள் வேலையற் 
றுப் பாரம்பொறாதபடி இருக்கின்றன . 

உதாரணம் .-- குனிந்து அதிக வருத்தமில்லாமல் பிடித்து 
நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொருகுடந் 
தண்ணீரை அல்லது வேறேதும் பாரத்தை தூக்கிக்கொண்டு 
நில் . மறுபடி அந்தப் பாரத்தை வைத்து விட்டு , அதினாலுண் 
டான வருத்தந்தீரும்மட்டும் ஆறிக்கொண்டு திரும்ப அவ்வளவு 
நேரத்துக்கு அப்பாரங்களைத் தூக்கிக்கொண்டு நிமிர்ந்த நிலை 
யாய் நில் . இப்படிச்செய்து பார்ப்பதினால் இவ்விருவேளையி 
லும் பேசிகளுக்கு உண்டாகும் வருத்தத்தின் வித்தியாசம் நன் 
றாய்த் தெரியும் . 

புறனடை . - பிள்ளைகள் தலையையுந் தோளையும் கூனப்பழக 
ஒருபொழுதும் விடவொண்ணாது . அப்படிச்செய்தால் நெஞ் 
சுகூனி முதுகுப் பேசிகள் பெலன்கெட்டு வயது செல்லச் 
செல்ல அந்தக் கூன் அதிகப்படும் . 

க 0 . யாதொரு வேலையிலிருக்கும்பொழுதென்கிலும் சும் 
மாவிருக்கும் பொழுதென்கிலும் நிமிர்ந்திருக்கவேண்டும் , அப் 
படி நிமிர்ந்திருப்பது . சரீரத்தினுறுப்புகள் பலவுக்கும் சுக 
இயக்கமுண்டாக்கி , அழகும் அங்கலட்சணமும் உண்டாவ் 
தற்கேதுவாகவுமிருக்கும் . இப்படி நிமிர்ந்திராதேபோனால் 
மார்பு ஒடுங்கி வயிறுதாழ்ந்து தோள்கள் முன்வாங்க சரீரத் 
துக்கு உள் வளைவும் சுகவீனமும் உண்டாகும் . 

கக . வேலைசெய்யும்பொழுது பேசிகளைப் படிப்படியாய் 
"இயங்கவிடவேண்டும் . ஆறியிருந்தபின் சடிதியிலே பேசி 
கள் நெடுநேரத்துக்கு பலத்தவேலை செய்யவொண்ணாது . படுக் 
கையில் அல்லது ஆசனத்திலிருந்து கஸ்தியானவேலைக்கு 
எழும்பும்பொழுது தொடக்கத்தில் கைகால்களை மெதுவாய் 
அசைத்து அவ்வேலையைச் செய்து முடிக்கவும் . 


பேசிகளைப் பேணும் முறை . 


* ம் படம் , 


20 - ம் படம் . 


2 


ககம் படம் . தலை தொடுத்திருக்கும் முள்ளந்தண்டின் நுனியிலிருந்து விழும் நிறுதிட்ட 
வரி , 2 , 2 , 2 , முள்ளந்தண்டும் அதின் மூன்று சுபாவ வகோவுகளும் . இந்த ஆள் நிமிர்ந்து 
நிற்கிறதினால் பேசிகளுக்குப் பாரமின்றி இலேசாயிருக்கும் . 


20 - ம் படம் , 1 , ஆள்குனிந்து தலை நிறுதிட்டவரிக்கு முன்னாக விலகியிருக்குது , 2 , கெட் 
உவளைவுகொண்ட முள்ளந்தண்டு . இப்படி நிலையாப் நிற்கும்போது அதக்காய பேசிகளும் 
முதுகுப்பேசிகளும் வீணிலே பாரந்தாங்கி வேலை கொள்ளும் . 


புறனடை . -- ஒருவன் ஒன்பது மணித் தியாலத்திலே செய் 
யும் வேலையில் முதல் அரைவாசியைச் சற்று ஆறுதலாய் ஐந்து 
மணித்தியாலத்திலும் , மற்ற அரைவாசியை நாலு மணித்தியா 
லத்திலும் செய்தால் , அதிக இளைப்பில்லாமல் செய்து முடிப் 

இந்த நியாயத்தினால் எருதுகளையாவது குதிரைகளை 
யாவது ஒட்டும்பொழுது புறப்படுகையில் மெதுவாகச்செ 
லுத்தி , வரவர அதிக கெதியாகச் செலுத்தலாம் . 


பான் . 


பேசிகளைப் பேணும் முறை . 


சங் 


கஉ . அதிக வேலைசெய்து உடம்பு வேர்வைகொள்ளும்பொ 
ழுது குளிர்கொள்ளும்படி காற்றிலே உளுக்காருவதையும் 
உடுப்புக் கழற்றுவதையும் விலக்கவேண்டும் . 

கங . கடுமையான வேலைசெய்தபின் கொஞ்சமாய்க் குளித் 
துப்போட்டு , சரீரத்திலுள்ள பொருத்துகளை உாைஞ்சுவதினா 
லே சரீரத்துக்கு அதிக சொகுசாயிருக்கும் . இப்படிச்செய்வது 
பேசிகளின் நோவையும் பொருத்துக்களிலுண்டாகும் விறைப் 
பையும் நீக்கும் . 

கச . வேலைசெய்யும் வேளையிலும் சரீர அப்பியாசம்பண் 
ணுந் தருணத்திலும் பேசிகள் நுகைவாயிருக்கவேண்டும் . 
நடக்கும்பொழுதும் , ஓடும்பொழுதும் , எழுதப் பழகும் 

ம்பொழு 
தும் , கைகால் விம்மாமல் அசைந்து அம்முயற்சிகளைச்செய்தால் 
இலட்சணமாயிருப்பதுமன்றி ஆளுக்கு இளைப்புங்காட்டாது . 
எந்தவேலையையும் இம்முறையே செய்யவேண்டியது . 

உதாரணம் .-- காலிலும் உடம்பிலும் இருக்கும் பேசிகள் 
இறுக்கமாயிருக்கக் குனிந்தால் இடுப்பிலேமாத்திரம் ஒரு விம் 
மலான வளைவு உண்டாகும் . காற்குளசு முழங்கால் இடுப்பு 
இவைகளிலுள்ள தசைகள் மெதுவாய் இளகிக் கொடுக்கத்தக் 
கதாய்க் குனிந்தால் சவுக்கியமான சிறந்த வளைவுண்டாகத்தக் 
கதாய் அவைகள் மெதுவாய் வளையும் . 

கரு . மோசம் நேரிடத்தக்கதாகக் கெதியாய் ஓடும் பண்டியி 
லிருந்தாவது , யாதொரு உயரத்திலிருந்தாவது , குதிக்கும்பொ 
ழுது அல்லது விழும்பொழுது சரீரம் குலுங்காதபடிக்குப் பின் 
னாற்சொல்லப்படும் மூன்றுவகையாகச் செய்யலாம் . 

க - வது . சரீரத்தை இறுக்காமல் அதைத் தளரவிடவேண் 
டும் . உ - வது . காற்குளசையும் , முழங்காலையும் , இடுப்பையும் 
வளையவிட்டுச் சரீரங் குனிந்திருக்கவேண்டும் . கூ - வது . குதிக் 
கால் பொறாமல் விரல் பொறுக்கக் குதிக்கவேண்டும் . 

கசு . சரீர அப்பியாசம் பண்ணுவதினாலே பேசிகளை வே 
ளைக்கு வேளை இயங்கப்பண்ணுவது சுகத்துக்கு அவசரம் . 
பேசிகளின் தொழில் பூரணமாகவும் பலமாகவும் நடக்கும்படி 
ஏற்ற வேளைகளிலே அவைகளைத் திரும்பத்திரும்ப இயங்கப் 
பண்ணவேண்டும் . பேசிகள் ஒவ்வொன்றும்மாத்திரமல்ல , 
அவைகளின் ஒவ்வொரு இழையும் முற்றாகச் சித்தத்துக்கு 
அமையும் மட்டும் இந்தப் பழக்கத்தை விடப்படாது . இப்படிப் 
பழகுவதினாலே ஆட்கள் எழுத்திலும் , இராகப்பண்ணிலும் 
மற்றெந்த வேலைகளிலும் வல்லவர்கள் ஆகிறார்கள் . 


لنت 


பேசிகளைப் பேணும் முறை . 


கஎ . எந்தச் செய்கைகளையும் திருத்தமாகச் செய்யும்படி 
அவைகளைப் பழகும்பொழுது தொடக்கத்திலே பேசிகளைத் 
திட்டமாய் இயங்கப்பண்ணவேண்டியது அவசியம் . இப்ப 
டிச்செய்வதிலே கவலையீனமாயிருந்தால் , திரும்ப அவைகளைத் 
தொடங்கிப் பழகவேண்டியதாய் வரும் . 


பற்களின் விவரம் . 


மூன்றாம் பகுதி . 


எ . அதிகாரம் . 


பற்களின் விவரம் . 
க . பற்கள் மேற்றாடை என்பிலும் கீழ்த்தாடை என்பிலு 
முள்ள குழிகளில் இறுக்கப்பட்டிருக்கின்றன . 

அவைகள் 
தாடையென்புக்குள்ளே சிறுபைகளில் உண்டாய்ப் பிறகு 
முளைக்கும் . குழந்தைகளிலே முளைக்கும் பற்கள் பாலர் பல் 
என்னப்படும் . அவை 

அவைகள் ஒவ்வொரு தாடையிலும் பத்துப் 
பத்தாக இருக்கும். 


உக - ம் படம் . 


1. 


2 


M 


81 


4 


5 . 


6 


மேல்வாய் ஒருபக்கத்திலும் கீழ்வாய் ஒருபக்கத்திலும் உள் - 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - தசஞ்சு, நரம்பு , நாடி , நாஎம் , 


முாச . 


நசா 


பற்களின் விவரம் . 


ஒவ் 


2. ஆறுவயது தொடங்கிப் பதினாலுவயதுக்குள்ளே பாலர் 
பல் விழுந்துபோக நிலையான பல்லென்னும் இரண்டாம் அடு 
க்கு முளைக்கும் . அவைகள் ஒவ்வொரு தாடைக்கும் பதினாறு 
பதினாறாக முப்பத்திரண்டு பற்களாகும் . 

ந . ஒரு தாடையின் . முற்பக்கத்திலே நடுவாகத்தொடங்கி 
இடப்பக்கமாகவாகுதல் வலப்பக்கமாகவாகுதல் முன்னே 
நின்று பின்னேபோகப் பற்களை எண்ணினால் அவைகளில் 
முன்வாய்ப்பல் இரண்டு , குகுரப்பல் ஒன்று , இணைக்கருப் 
பல் இரண்டு , அசனப்பல் மூன்றாகப் பிரிக்கப்பட்டிருக்கின் 
றனவென்று தெரியவரும் . 

ச . மேற்றாடையிலே அசனப்பல் ஒவ்வொன்றுக்கும் மும் 
மூன்று வேர் . கீழ்த்தாடையிலே அசனப்பல் ஒவ்வொன்றுக் 
கும் வேர் இவ்விரண்டு . மற்றும் பற்கள் எல்லாவற்றிற்கும் 
ஒவ்வொரு பல்லுக்கு ஒவ்வொரு வேர்மாத்திரம் உண்டு. 
வொரு பல் வேரிலேயிருக்கும் துவாரத்திலும் ஒவ்வொரு 
சிறு நாளமும் நாடியும் நரம்பும் செல்லுகின்றன. 

ரு . ஒவ்வொரு பல்லும் முடி என்றும் வேர் என்றும் இரண் 
டாகப் பகுக்கப்படும் . முடியென்பது தாடைக்கும் முர 
சுக்கும் வெளியே புறப்பட்டு நிற்கும் பகுதியாம் . 
ரென்பது தாடை என்புக்குள்ளே நிற்கும் பகுதியாம் . அவை 
கள் சந்திக்குமிடம் வட்டு என்னப்படும் . 

சு . பற்களின் முடிகள் தசனாஞ்சு என்னப்படும் வயிர 
மான ஒரு பதார்த்தத்தால் மூடப்பட்டிருக்கின்றன. தசனார் 
சை யொழிந்த பல்லின் பிறபகுதிகளெல்லாம் எலும்புத்தன் 
மையுள்ளவைகள் . 

பற்களின் தொழில். 
எ . பற்களினால் உண்டாகும் நயம் இருவகையாயிருக்கும். 
க - வது . இரைப்பையிலே இலேசாய்ச் சமிக்கத்தக்கதாய் அ 
வைகள் போசனத்தை நசுக்கி அரைத்துவிடுகின்றன . உ - வது . . 
பற்கள் நாம் பேசும்பொழுது எழுத்துக்களையும் சொற்களை 
யும் தெளிவாய் உச்சரிக்கப்பண்ணுகின்றன. முன்வாயிற் பல் 
லுவிழுந்த ஆட்கள் சில எழுத்துகளைச் சரியாய் உச்சரிக்க 
மாட்டார்கள் . 

வு . பல்லெல்லாம் ஒழுங்காயிருப்பது முகத்துக்கு அ 
லங்காரம் . அவைகள் விழுந்துபோகும் பாலத்திலே பெரும் 
பாலும் வயது சென்றவர்களிடத்தில் தோன்றுகிறபடி உதடு , 


வே 


பற்களைப் பேணும் முறை . 


ய 


களும் கதுப்புகளும் சுரித்துப் பொக்கை வாயாகின்றது . ஆத 
லால் பற்களைக் காப்பாற்றவேண்டிய முறைகளைக் கவனிப் 
பது சகலருக்கும் பிரயோசனமாயிருக்கும் . 


பற்களைப் பேணும் முறை. 
கூ . பற்சிராய் அல்லது பாறை பிடியாதபடிக்கு பல்லுக்கு 
உள்ளும் புறம்பும் செவ்வையாய்ப் பற்கொம்பிட்டுச் சுத்த 
மான தண்ணீரினாலே கெட்டியாய் வாய் அலம்பவேண்டும் . 
பல்லைச்சுற்றிப்பிடித்து அதற்கு மோசம்வருவிக்கும் பதார்த் 
தங்களை விலக்கும்படி கிழமைக்கு இரண்டொருமுறை நல்ல 
சவுக்காரத்தால் தேய்த்து அதற்குப்பின்பு கெட்டியாய் அல 
சிக் கொப்பளிப்பது நலம் . 

க 0 . பற்களைப் பேணிக்கொள்ளவேண்டுமானால் அவைக 
ளைச் சுத்தம்பண்ணிவரவேண்டும் . பற்களுக்கிடையே சொ 
ருகுண்டு கிடக்கும் போசனத்தை நீக்கும்படியாகப் போச 
னம்பண்ணினபின்பு பற்குச்சியினாலே பற்களைத் தோண்டி 
வாயை அலசிக் கொப்பளிக்கவேண்டும் . குச்சி , ஈர்க்கினா 
லாவது இறகினாலாவது உண்டுபண்ணலாம் . வெள்ளி , பொன் 
முதலியவைகளால் செய்த பற்குச்சிகள் தசனாஞ்சைப் பழு 
துபண்ணுவதினால் அவைகள் உதவா . 

கக . போசனபானங்கள் அதிக சூடாயிருக்கும்பொழுது 
சாப்பிட வொண்ணாது . அப்படிச் செய்தால் சூட்டினாலே கண் 
ணாடி வெடிப்பதுபோலத் தசனாஞ்சு வெடித்துப் பல்லுக்குச் 
சேதமுண்டாகும் . 

கஉ . சிறு பிள்ளைகளில் இரண்டாம் முறை முளைக்கும் பற் 
கள் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும்படியாக முதல் 
முளைத்த பல் அலைவுகொண்டவுடனே பிடுங்கிப்போடுவது 
நலம் . முதல் முளைத்த பல் விழ அல்லது உலைய முன்னம் , 
இரண்டாம் முறையில் பல்லுக் கிளம்பிவிட்டால் , முதல் மு 
ளைத்த பல்லு உலையாதிருந்தாலும் தாமதமில்லாமல் பிடுங்கிப் 
போடவேண்டும் . 

கங . இளவயதுள்ளவர்களிலே தாடையென்பு ஒடுங்கிக் 
சிறுத்திருக்கப் பற்கள் பின்னித் தெற்றுப்பல்லாயிருந்தால் , 
அல்லது தசனாஞ்சைக் கெடுக்கத்தக்கதாக ஒன்றையொன்று 
இறுக்கமாக நெருக்கினால் , அவலட்சணமும் ஒழுங்கீனமும் 
மாறத்தக்கதாகத் தெற்றுப்பற்களிலொன்றைப் பிடுங்கிப்போ 
உவேண்டும் . அப்படிச்செய்தபின்பு சற்றே பேணிப்பார்த் 


1 


5 


의 

பற்களைப் பேணும் முறை . 
தால் சில மாதங்களுக்குள்ளாக இருந்த பற்கள் நிரவிச் சரிக் 
கட்டக்கூடும் . . 

புறனடை.- க - வது . பல்வலிகொண்ட காலங்களிலே பல் 
லுப்பிடுங்குவது எப்போதும் அவசியமல்ல . ஏனென்றால் 
சிலவேளை பல்லுச் சுகமாயிருந்தாலும் அதற்குச் செல்லும் நரம் 
பிலே வியாதிகொண்டு பற்கொதி உண்டாயிருக்கக்கூடும் . 
உ - வது . சொத்தைப்பல்லின் குழாயைச் சுத்தமாக்கி அடைக் 
கில் அதிகம் மெல்லிய பொற்றகட்டை அதிலே அடைசி நிரப் 
பிப் பல்லைப் புதுப்பித்தால் அந்தப் பல்லு வெகுநாளுக்கு 
இருக்கும் . 

கச . பற்சொத்தை , புழு அரிப்பதினாலே உண்டாகிறதில் 
லை . தோல் , தசை , எலும்பு முதலியவைகளிலே சிலந்திமுத 
லிய புண்கள் உண்டாவதுபோலப் பல்லிலும் அவ்வித நோ 
தல் உண்டாவதினால் அப்படியாகின்றது . நாற்றம்பிடித்த 
எந்தப் புண்ணிலும் புழு உண்டுபடுவதுபோலச் சிலவேளை 
பற்சொத்தையிலும் உண்டுபடவுங்கூடும் . 
கரு . வெற்றிலை பாக்குடன் 

சேர்ந்த சுண்ணாம்பு பற்சிராய் 
உண்டாவதற்கு ஏதுவாகும் . பற்சிராய் மிகுதியினாலும் , 
சுண்ணாம்பு வெக்கையினாலும் முரசு அதின்று கரைய , பல்லு 
நிலையற்று அலைந்து வேரோடே விழுந்து போகின்றது . வெற் 
றிலை சுண்ணாம்பு தின்னாத தேசங்களிலே பல் இப்படி விழு 
வது அரிது . இதினாலே கொடுப்புப்பீறி என்னும் மாறாப் 
புண்ணும் அநேகருக்கு உண்டுபடுகின்றது . 


சீரண உறுப்புகள் . 


நாலாம் பகுதி . 


அ . அதிகாரம் . 


சீரண உறுப்புகள். 


க . எலும்பு தசைமுதலிய சரீரக்கூறுகளுக்கும் , அவைக 
ளுக்கு உணவாயிருக்கும் மாமிசஉணவு மரஉணவுகளுக்கும் 
பதார்த்தமளவிலே மிகுந்த வேற்றுமை இருக்கின்றது . போ 
சனம் பலவிதமான சரீரக்கூறுகளாவதற்கு முன்னே அது 
பலவிதமாய் மாறவேண்டும் . அம்மாறுதல்களுள் முதலாம் 
மாறுதல் சீரணஉறுப்புகளால் ஆகின்றது . 


சீ . 

சண உறுப்புகளின் விவரம் . 
உ . சீரண உறுப்புகளாவன : வாய் , பல் , உமிழ்நீர்க்கோ 
ளம் , மிடறு , அன்னவாகி அல்லது இரைக்குழல் , குக்கி அல் 
லது இரைப்பை , அந்திரம் அல்லது. வயிற்றிற்குடல்கள், இர 
சாயனி , இரசதாரை , ஈரல் , கணையம் என்பவைகளே . 

ந . வாய் என்பது பற்களும் சுவைக்குரிய கருவிகளும் 
இருக்கும் ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு உறுப்பு . 

ச . உமிழ்நீர்க்கோளங்கள் கீழ்த்தாடையென்பிலே அணைந் 
து பக்கத்துக்கு மும்மூன்றாக ஆறுண்டு . அவைகளுள் , செ 
வியடிக்கோளம் செவிக்கு முன் அடுத்தாற்போலிருக்கின்றது . 
இதுவே அம்மூன்றிலும் அதிகம் பெரியது . தாடையுட்கோ 
ளம் , நாக்கீழ்க்கோளம் என்னும் மற்றவைகள் இரண்டும் அடி 
வாய்க்குக் கீழே இருக்கின்றன. 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - அந்திரம் , அவளிகை , அன்னப்பாகு , அன்னரசம், 
அன்னவாகி , இரசதாரை , இரசாயனி, கணையம் , கிரந்தி , குக்கி , சிங்கரணசில்லி, நானம் , பா 
சகம் , பிளிகை , பிருக்கம் , மதியாந்திரம் , மலவாகி , மலாந்திரம் , வசாசில்லி . 


ரு 


சீரண உறுப்புகளின் விவரம் . 


ரு . மிடறு என்பது அடிநாவிலிருந்து இரைக்குழல் மட்டும் 
செல்லுகின்ற சவ்வுப் பேசியினாலாகிய மூன்று அங்குல நீள 
முள்ள விசாலங்கொண்ட ஓர் குழலாம் . 


உஉ - ம் படம் . 


2 


Luotr . 


உஉ - ம் படம் . 1 , சுவாசக்குழல் . 2 , கிருகம் . 3 , இரைக்குழல் , 4 , மிடந்துப்பேசி . 
5 , எலும்பு . 6 , வாயை மூடும் பேசி , 7 , 8 , உமிழ்நீர்க்கோஎம் . செவியடிக்கோளத் 
தின் குழல் . 10 , சர்வன பேசி . 


கா . அன்னவாகி அல்லது இரைக்குழல் என்பது ஒரு அடி 
நீளமுள்ள தடித்த சவ்வுக்குழல் ; அதின் வழியாய்ப் போச 
னபானங்கள் இரைப்பையினுட் செல்லும் . 

எ . குக்கி அல்லது இரைப்பை என்பது மேல்வயிற்றிலே 
நெஞ்சுக்குக் கீழே உடம்புக்கு நடுவே சற்று இடப்பக்கமா 
கச் சுவாசப்பைக்கும் இரத்தர்சயத்துக்கும் அடுத்தாற்போலே 
இருக்கின்றது . அது மெல்லிய இசிவுள்ள மூன்று படலங் 
களினாலுண்டானது . அவைகளில் வெளிப்படலம் வசாசில் 
லியென்றும் , நடுப்படலம் பேசி சில்லியென்றும் , உட்படலம் 
சிங்காண சில்லியென்றும் சொல்லப்படும் . வெளிப்படலம் 
ஒத்த செப்பமுள்ளதாய் மிகவும் அழுத்தங்கொண்டிருக்கின் 
றது . நடுப்படலம் இரண்டடுக்காய் நிரைத்திருக்கும் நுண் 
ணிய இழைகளால் உண்டானது . இந்த அடுக்குகளிலுள்ள 
இழைகள் ஒன்றுக்கொன்று குறுக்காய்ச் , செல்லுகின்றன . 
உட்படலம் மெதுவானதாய் வெகு மடிப்புள்ளதாகி அதிலே 
சளி பரவியிருக்கின்றது . 


சீரண உறுப்புகளின் விவரம் . 


ருக 


உரு-ம் படம் . 


உ - ம் படம் . குக்கி அல்லது இரைப்பையினதும் துணைக்குக்கியினதும் உட்பக்கங்கள் . 
1 , இரைக்குழலின் கீழந்தம் . 2 , இரைப்பைக்குள் இரை செல்லும் வாசல் , இதின் பெயர் 
பிராபகி . 8 , இரைப்பை . 9 , இரைப்பையிலிருந்து துணைக்குக்கிக்குள் இரைசெல்லும் வா 
சல் . இதின் பெயர் வர்ச்சனி . 10 , 11 , 14 , துணைக்குக்கி , 12 , 13 , பித்த நீர் துணை 
க்குக்கிக்குள் செல்லும் குழல்கள் . a , b , c , இரைப்பையின் மூன்றுபடலங்களாகிய வெளி, 
இடை, உட்சவ்வுகள் . 


வு . அந்திரம் என்னும் வயிற்றிற்குடல்கள் , பெருங்குடல் 
சிறுகுடலென்று இரண்டாகப் பகுக்கப்பட்டிருக்கின்றன. 
சிறுகுடல் ஏறக்குறைய உரு - அடி நீளமாகும் . பெருங்குடல் 
ஏறக்குறைய ரு - அடி நீளமுள்ளது . அதிலே நீண்ட பகுதி 
மலாந்திரமென்னப்படும் . அதின் கடைப்பகுதி மலவாகி 
அல்லது கடைக்குடல் என்னப்படும் . 

புறனடை.- சிங்காணசில்லி அல்லது சளிஊறுஞ் சவ்வு 
குழாயான குடல்களின் உள்ளுறையாயிருக்கின்றது . அது 
வெளியிலுள்ள தோலைப் பார்க்க விசாலமாய் அதிலே தொடுத் 
து , கண் , மூக்கு , வாய் முதலிய துவாரங்கள்வழியாய் நுழைந்து 
மூச்சுக்குழல் சுவாசப்பை என்பவைகளின் உட்பக்கத்தை 
மூடி இரைக்குழல் , இரைப்பை , சிறுகுடல் , பெருங்குடல் 
என்னும் குடற்றொடர் நெடுக ஏகத்துக்குப் பரந்து , ஈரல் , 
கணையம் என்பவைகளுக்குள்ளும் செல்லுகின்றது . இதை 
விடப் பின்னொருபகுதி சலப்பை , குண்டிக்காய் முதலியவை 
களின் உள்ளுறையாயிருக்கின்றது . 

5 * 


ருஉ 


சீரண உறுப்புகளின் விவரம் . 


உ.ச.ம் படம் . 


உச - ம் படம், 1, 1 , துணைக்குக்கி. 2 , 2 , சிறுகுடல் , 3. சிறுகுடல் மலப்பை 
யோடே பொருந்துவது . 4 , நாங்கூழ் . 5 , அந்தகை , 6 , 7 , 8 , 9 , பெருங்குடல் அல் 
லது மலப்பை , 6 , மலப்பை எறும்பகுதி . 7 , அதின் குறுக்குப்பகுதி . S , அதின் இறக்கும் 
பகுதி . 9 , லகரம் . 10, மலவாகி, 


கா . துணைக்குக்கியானது சிறுகுடலிலே மிகவும் விசேஷ 
மான பகுதியாம் . அது ஏறக்குறையப் பன்னிரண்டு அங்குல 
முள்ளதாய் இரைப்பையின் கீழ்த்துவாரத்திலே தொடுத்திருக் 
கின்றது . அதற்குள்ளே ஈரலிலிருந்து வருகிற பித்தநீர்க்குழ 
லும் கணையத்திலிருந்து வருகிற கணைய நீர்க்குழலும் பொருந் 
துகின்றன . 

க 0 . இரசாயனிகள் என்னும் சிறுகுழல்கள் சிறுகுடலின் 
உட்பக்கத்திலிருந்து கிளம்பி மதியாந்திரம் என்னும் மணிக்கு 
டலுக்கூடாகச்சென்று இரசதாரையிலே பொருந்துகின்றன : 

கக . இரசதாரை என்னுங்குழல் ஈரலுக்குப் பின்னாகத்தொ 
டங்கி முள்ளந்தண்டின் முற்பக்கத்தின்வழியாய் ஏறுகின்றது . 
அடிக்கழுத்தில் அது கீழ்நோக்கி முன்பக்கமாக மடங்கித் 
தனக்குள்ளிருக்கும் இரசத்தை இடது காறையென்புக்குப் 


சீரண உறுப்புகளின் விவரம் . 


ருக 


பின்னாக இருக்கும் நாளத்துக்குட் செலுத்துகின்றது . இக்கு 
ழலின் உள் விசாலம் ஒரு மிளகு போகத்தக்க அளவாயிருக் 
கின்றது . 

கஉ . ஈரல் உடம்பின் வலப்பக்கத்தின் விலாவுக்குள் வலச் 
சுவாசப்பையின் கீழே ஒரு அடி நீளம் குறுக்களவும் நாலு இறாத் 
தல் நிறையுமுள்ள கருஞ்சிவப்பான ஒரு உறுப்பு . இதிலி 
ருந்து பித்தநீர் பிறக்கின்றது . இதின் கீழ்ப்பக்கத்திலே மஞ் 
சள் நிறமான கசப்புள்ள பித்தநீர் இருக்கும் சிறுபை ஒன் 
றுண்டு , 


உரு - ம் படம் , 


1 


1 


2 


5 


உடு - ம் படம் . 1 , 1 , ஈரல் , 2 , இரைப்பை , 3 , துணைக்குக்கி . 4 , கணையம் , 5. பீர் 
கை . 6 , பித்துப்பை . ஈரலுக்கும் இரைப்பைக்கும் இடையே கண்டரையின் 
யாகிய உதரநாடி வருவது தெரியுது . இது கிளைத்து ஈரல் இரைப்பை பிளிகைமுதலியவற்றிற் 
கும் செல்லுகிறது . 


புறனடை.-- சரீரம் சுகமாயிருக்கும் வேளைகளில் பித்தநீர் 
இரைப்பைக்குட்போகாமல் , துணைக்குக்கிக்குள்ளே போகின் 
றது . 

கங . கணையம் என்பது இரைப்பைக்குப்பின் சற்றுக்கீழாக 
இருக்கின்ற நீண்ட ஒடுங்கிய சப்பையான ஒரு உறுப்பு ; அதி 
லிருந்து கணையநீர் துணைக்குக்கிக்குள்ளே செல்லுகின்றது . 

புறனடை .-- ஈரல் , கணையம் , குடல் என்பவைகள் தெளி 
வாய் விளங்கும்படி நாய் , ஆடு முதலியவற்றைக் கீறிச் சோத 
னைபண்ணிக்கொள்ளவும் . 

கசு . பிளிகை என்பது இடது பக்கத்திலே இரைப்பையோ 
இழ் கணையத்தோடும் அடுத்திருக்கும் சற்றே வட்டித்த சப்பை 
யான கருமைநிறமுள்ள ஒரு உறுப்பாம் . 

புறனடை .-- பிளிகை சிலவேளை பிரதானமாய் முறைக் 
• காய்ச்சல்வந்த காலங்களிலே மிகவும் பருக்கின்றது . அப் 


சீரண உறுப்புகளின் விவரம் . 


படிப் பருத்திருக்கும்போது அதைக் காய்ச்சற்கட்டியென் 


பார்கள் . 


கரு . அவளிகையென்பது வசாசில்லியினாலாகி நாலுமடிப் 
பாய்த் தூங்கும் ஓர் சவ்வு . அது வயிற்றிற் குடல்களுக்கு முன் 
னே ஒரு முன்றானையைப்போலே தூங்குகின்றது . புஷ்டி 
யான சனங்களுடைய அவளிகைகளில் வெகு கொழுப்பேறி 
யிருக்கும் . 

கசு . பிருக்கம் அல்லது குண்டிக்காய் இடுப்பிலே முள்ளந் 
தண்டுக்கு அருகே இருபக்கத்திலும் இருக்கும் நாலைந்து அங் 
குல நீளமுள்ள இரண்டு உறுப்பாம் . இவைகள் இரத்தத்திலி 
ருந்து அமரியைப் பிரித்துவிடுவதினாலே இரத்தத்தைச் சுத்தி 
யாக்குகின்றன. ஒவ்வொரு பிருக்கத்திலுமிருந்து ஒவ்வொரு 
குழலாய் இரண்டு குழல்கள் கிளம்பி அடிவயிற்றுக்குள் நடுவே 
கிடக்கும் சலப்பையைநாடி ஓடி அதினுடனே பொருந்துகின் 
றன. அக்குழல்களின் வழியாய் அமரி சொட்டுச்சொட்டாய் 
இறங்கிச் சலப்பையை நிரப்புகின்றது . 


உசு - ம் படம் . 


IR 
. 


10 


DARD 


12 


8+ 


உசும் படம் , 1 , மேல்வாய்ப்பல் . 2 , கீழ்வாய்ப்பல் . 3 , மேற்றாடையென்பு . 4 , 
கீழ்த்தாடையென்பு . 5 , நாக்கு . 6 , அண்ணம் . 7 , உமிழ்நீர்க்கோளம் , 8 , நாக்கீமுமிழ் 
நீர்க்கோளம் . 9 , கிருகம் , 10 , மிடறு . 11 , இசைக்குழல் . 12 , முள்ளந்தண்டு . 13 , கசே 
நலதை அல்லது முள்ளந்தண்டுக்கொடி . 


சீரண உறுப்புகளின் தொழில். 


ருரு 


க . அதிகாரம் . 


ரண 


சீ 

உறுப்புகளின் தொழில், 
க . இரைப்பைக்குட்செல்லும் போசனங்கள் தேகக்கூறு 
களிற்சேரமுன் அவசியமாய் வெகுமாறுதல்கள் அடையவே 
ண்டியன . அதற்குட்செல்லும் பெலனான உணவுகள் சலவடி 
வமாய் மாறி , அதில் உடம்பை வளர்க்கும்பகுதி மலமாய்க் 
கழியும் பகுதியிலிருந்து பிரிக்கப்படுகின்றது . 
உ . போசனம் வாய்க்குள்ளே போனபின் பல்லுக்களினாலும் 
உமிழ் நீரினாலும் , முதலாம் மாறுதல் அடைகின்றது . போத 
னம் தொண்டைக்குட் போனவுடனே இரைக்குழல் வழியாய் 
இரைப்பைக்குள் இலகுவாய்ச் சேரத்தக்கதாகப் பற்கள் அரை 
க்க உமிழ்நீர் நனைத்திளக்கிக் கொடுக்கின்றது . 

கூ . போசனத்தை விழுங்குகையில் அது மிடறு இரைக்கு 
ழல் என்பவைகளிலுள்ள சவ்வுப்பேசிகளினால் நெருக்கி 
இறுக்கித் தள்ளுண்டு வாயிலிருந்து தொண்டை இரைக்குழல் 
என்பவைகள் வழியாய் இரைப்பைக்குட் பிதுங்கிவிழுகின் 


புறனடை.-- ஒரு ஆள் போசனத்தையாகுதல் , பானத்தை 
யாகுதல் , விழுங்குகையில் உற்றுப்பார்த்தால் அவைகள் இரை 
ப்பைக்குட் செல்லுந்தன்மை தெரியும் . 

ச . போசனத்தின் இரண்டாம் மாறுதல் இரைப்பையிலே 
உண்டாகின்றது . இரைப்பையிற் சவ்வுகள் இறுகி நசிப்ப 
தினால் இரைபிதுங்கி உருண்டு புரண்டு திரண்டுவர இரைப் 
பையின் உட்பக்கங்களிலிருந்து பாசகம் என்னும் புளிப்புள்ள 
ஒரு விசேஷமான நீருண்டாய் அதனுடனே கலந்து அதை 
அன்னப்பாகு என்னும் மிருதுவும் நரைநிறமுமான பாணி 
யாக்குகின்றது . 

புறனடை .-- பாசகம் புளிப்பும் , சுண்ணாம்புகாரமுமாய் ஒன் 
றோடொன்று இணங்காமல் இருப்பதினால் , பாசகத்தின் சத் 
துக் குறைந்து வருவது பற்றி , பனஞ்சாற்றிலேயாவது வெற்றி 
லையோடாவது எவ்வகையாயாவது சுண்ணாம்பைச்சேர்த்து 
உட்கொள்வது இரை சமிக்கிறதற்குத் தடையாகி உடம்பைப் 
பெலவீனப்படுத்தும் . 


ருசு 


சீரண உறுப்புகளின் தொழில். 


திருட்டாந்தம் . - புளிமாங்காய்க்கீற்றிலே சுண்ணாம்பைப் 
பூசுவதினால் அதின் புளிப்பு அற்றுப்போயிருக்கும் தன்மை , 
தின்றால் அறியலாம் . 

ரு . அன்னப்பாகானது துணைக்குக்கிக்குட்சென்று பித்த 
நீருடனேயுங் கணைய நீருடனேயுங் கலந்து பேதப்பட்டுப் 
பால்நிறமான அன்னரசமாகவும் , மலமாகவும் பிறக்கின்றது . 

கா . அன்னரசமும் மலமும் துணைக்குக்கியினின்று சிறுகு 
டலுக்குட்சென்று அதினுடைய நழுவல் துழுவலான புரட் 
சியினாலே குடல்வழியே நெடுகப்போகின்றது . 

எ . இவ்விரண்டு பகுதிகளும் குடல்வழியே தள்ளுண்டு 
போகையில் அன்னரசத்தைச் சிறுகுடலுக்கூடாகச் செல்லும் 
இரசாயனியென்றும் சிறுகுழல்கள் * உறிஞ்சிக்கொள்ளும் ; 
பின்பு மலம் பெருங்குடலுக்குட்பட்டு அதற்கூடாக சென்று 
கழிகின்றது . 

வு . இவைகளைக்குறித்துச் சுருக்கமாகச் சொல்லுகில் , உ 
டம்பை வளர்க்கும்படி போசனம் மாறும் வகை ஐந்து . க - வது . 
போசனம் வாயிலே பற்களினாலும் , உமிழ்நீரினாலும் , மாறு 
தலடைகின்றது . இம்மாறுதல் மெல்லுதல் என்னப்படும் . 

வது . இரைப்பையினாலும் பாசகத்தினாலும் , அது ஒரு 
விதமான பாணியாய் மாற்றப்படுகின்றது . இம்மாறுதலை 
அன்னப்பாகாதல் என்பது . கூ - வது . துணைக்குக்கியிலே 
அன்னப்பாகு அன்னரசமாகின்றது . இம்மாறுதல் அன்னரச 
மாதல் என்பது . ச - வது . இரசாயனிகளாலும் , இரசதாரை 
யினாலும் அன்னரசம் அடிக்கழுத்தின் முன்பக்கத்திலுள்ள 
இடக்காறையென்பின் பின்னாகயிருக்கும் ஒரு நாளத்தினுட் 
சென்று அதின்வழியாய் இரத்தாசயத்துக்கூடாகச் சுவாசப் 
பைக்குட் செல்லுகின்றது . இங்கே சுவாசிக்கும் காற்றுப் 
பட்டு அது இரத்தமாகின்றது . இம்மாறுதலை உதிரமாதல் 
என்பது . டூ - வது . மலம் • பிரிந்து கழிதலாம் . இம்மாறுத 
லுக்கு மலமாதல் என்பது . 


இரசாயனிகளாலும் அவற்றின் கிரந்திகளாலும் அன்னரசம் இரத்தமுண்டாவதற்கிணக்க 
மாய் மாறுகின்றது . அது மாறும் வகை இன்னும் பூரணமாய் விளங்கவில்லை . 


சீரண உறுப்புகளின் தொழில். 


ருஎ 


உஎ - ம் படம் , 


4 


7 


3 


2 


22 


6 


5 


13 


3 


14 


12 


13 


21 


15 


-15 


17 


-19 


15 


15 


16 


20 


உஎம் படம் . 


ஓரணஉறுப்புகள் . 1 , மேற்றாடையென்பு . 2 , கீழ்த்தாடையென்பு . 
3 , நாக்கு . 4 , அண்ணம் , 5 , இசைக்குழல் குறுகவெட்டியிருக்குது . 6 , சுவாசக்குழல் , 
7 , செம்முன் கோலம் . 8 , நாக்கீழ்க்கோளம் . இக்கோளங்களாலே உமிழ்நீர் பொசி.கின்றது . 
9. இரைப்பையினுட்பக்கம் . 10 , ஈரல் . 11 , பித்துப்பை . 12 , பித்தநிலாக்கொண்டு 
போகும் குழல் . 

13 , 13 , துணைக்குக்கி . 14 , கணையம் . 15 , 15 , 1 :1 , 11 , சிர 
குடல் . 

16 , சிறுகுடல் பெருங்குடலோடே பொருந்துவது . 17 , 12 , 19 , 20 , பெ 
( குடல் . 21 , பிளிகை . 22 , முள்ளந்தண்டின் மேற்பகுதி . 


| 


ருவு 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை . 


க 0 . அதிகாரம் . 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை . 
க . சரீரசுகமும் பூரணசீரணிப்பும் குறைவின்றி நடக்கும் 
படி , நாம் சில பிரமாணங்களுக்கேற்க நடக்கவேண்டும் . 
இப்பிரமாணங்கள் நாலுபகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கின் 
றன. க - வது . உண்ணவேண்டிய போசனத்தின் அளவும் , 
உ - வது . அதின் தன்மையும் , கூ - வது . உண்ணவேண்டிய வித 
மும் , ச - வது . போசனமுண்ணுங்காலத்திலே உடம்பு இருக் 
கவேண்டிய நிலைபரமுமாம் . 

2. சரீரத்துக்கு வேண்டிய போசனத்தின் அளவு ஆளுக் 
குத்தக்கதாய் வித்தியாசமாயிருக்கும் . போசனத்தின் அளவு 
இம்மட்டென்று தீர்மானிக்க நமக்கு அநேகம் ஏதுக்கள் இருந் 
தாலும் , எல்லாரைப்பற்றியும் சரியாய்ச் சொல்லத்தக்கதான 
நூல் இல்லை . அவனவனுடைய வயது , தொழில் , பழக்கங் 
கள் , சரீரப்போங்கு , உட்டண சீதளநிலை , சுகம் , நோய் இவை 
களின்படியே அது வித்தியாசமாகும் . 

ந . குழந்தைகளுக்கும் வாலிபருக்கும் அவரவருடைய அள 
வுக்கேற்றதாய் எலும்பு பேசி முதலிய சரீரக்கூறுகள் வளருவ 
தினால் அவைகளை வளர்த்து அதிகப்படுத்தும்படி வயது சென் 
றவர்களுக்கு வேண்டிய போசனத்திலும் , அவர்களுக்கு அதி 
க பிரமாணமான போசனம் வேண்டியது . ஒரு பிள்ளை எவ் 
வளவு சுறுக்காய் வளருமோ அவ்வளவாகப் போசனமும் அதி 
கங் கொடுக்கவேண்டும் . வயது சென்றவர்களிலும் குழந் 
தைகளுக்குக் கடுமையாகப் பசிப்பதற்கும் சுறுக்காகச் சமிப் 
பதற்குமுள்ள நியாயம் அவர்களுடைய வளர்ச்சிதான் . 

சு . சரீரத்திலுள்ள பற்பல உறுப்புகளும் தங்கள்தங்கள் 
குறைவை நிரப்பும்படி போசனம் மிகவும் அவசியம் . நாம் 
வேலைசெய்து அப்பியாசம்பண்ணுங்காலங்களிலே சரீர 
உறுப்புகள் அதிகமாய்த் தேய்கின்றன . * ஆதலால் நாம் அதி 
கவேலைசெய்யுங் காலத்திலே அதிக போசனமும் உண்ணவே 
ண்டும் . அன்றியும் நாம் சரீரமுயற்சியான வேலையைவிட்டு 
* வேளைக்குவேளை சரீரத்திலுள்ள சகல அணுக்களும் ஒவ்வொன்ருய் மாறுதல் அடைந்த 
வருகின்றன . அதாவது , எலும்பு , பேசி , தோல் முதலிய எங்கப்பொருளும் சிதையச்சிதை 
பத் திரும்ப வேறு அணுக்களால் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன . 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை . 


F 


வேறு வேலையைச் செய்யப்போனால் அதற்குத்தக்கதாய் போக 
னத்தையும் குறைத்துக்கொள்ளவேண்டியது .. 

புறனடை.- வேளாண்மையில்நின்ற பிள்ளை சரீர அப்பியா 
சமுள்ள அம்முயற்சியைவிட்டுப் பள்ளிக்கூடத்துக்குப்போய் 
மனமுயற்சியைச் செய்யத்தொடங்கினவுடனே அவன் தன் 
னுடைய சரீர அப்பியாசத்தின் குறைவுக்குத்தக்கதாகப் போ 
சனத்தையும் குறைத்துக்கொள்ளவேண்டும் . ஏனென்றால் , 
இப்படி ஒரு வேலையினின்று பின்னொருவேலையிற் சடுதியாய் 
மாறிக்கொள்ளும்வேளைகளில் அவனுக்குள்ள பசிக்குத்தக்க 
தாய்ப் போசனத்தை நிறைவாய் உண்பது மோசமாயிருக்கும் . 
அதாவது முன் வேளாண்மை செய்த வேளையிலே தின்ற அள 
வு சாப்பாடு உடம்புக்குத் தேவையில்லாதபடியால் அவன் 
தன் பசிக்குத்தக்கதாக இப்பொழுது நிரம்பத் தின்கிறதினாலே 
அவனுக்குச் சவுக்கியவீனம் உண்டாகும் . 

உஅ.ம்படம். 


6 


6 


815 


10 
14 


14 


13 


உ அ - ம் படம் , 1 , 2 , 3 , உமிழ்நீர்க்கோ எங்கள் . 4 , கிருகம் . 5 , இலாக்குழல் . 
t , சுவாசப்பை , 7 , இரத்தாசயம் , 8 , 8 , ஈரல் . 9 , இரைப்பை 10 , கணையம் . 11 , 
சிகை , 12 , துணைக்குக்கி . 13 , சிறுகுடல் , 14 , 14 , பெருங்குடல் . 

6 


HO 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை , 


உக - ம் படம் , 


19 


20 


2 


10 


2 


20 


12 


3 


18 


உசும் படம் . உடம்பை வல இடப்பாதியாகப் பிளந்து குடல்கள் கிடக்கிற விதத்தைட் 
பருமட்டுக்குக் காட்டும்படிக்குச் சுருக்கமாய் எழுதிய படம் . 1 , தொண்டை , 2 , இரத் 
நாசயம் . 3 , வயிறு . 4 , மூளை , 5 , கசேருலதை . 6 , சுவாசப்பை . 7 , இரைக்குழல் . 
8 , சுவாசக்குழல் . 9 , இரத்தாசயம் , 10 , ஈரல் , 11 , இரைப்பை , 12 , பெருங்குடல் . 
13 , சிறுகுடல் , 15 , இரசதானா . 16 , விதானம் . 17 , மார்பு . 18 , அடிவயிறு , 19 , கபா 
லம் . 20 , முள்ளந்தண்டு . 


ரு . சரீர அனல் எப்பொழுதும் ஒரேபிரகாரமாயிருப்பதற் 
கும் போசனம் உதவியாயிருக்கின்றது . இதற்காகத்தான் 
உஷ்டணகாலத்தைப்பார்க்கச் சீதளகாலத்திலே பசி கடுமை 
யாய் உண்டாவதுமன்றி அக்காலத்திலே உடம்புக்கதிக உண 
வும் தேவையாயிருக்கின்றது . 

புறனடை.-- க - வது . குளிர்காலத்திலே குறைவாய் உடுத்த 
பிள்ளைகளிலும் நிறைவாய் உடுத்த பிள்ளைகளுக்குக் குறைந்த 
போசனம்போதும் . 2 - வது . மாரிகாலத்திலே ஒதுக்கிலே 
நிற்கும் ஆடுமாடுகள் தின்பது சீதளத்திலே திரியும் ஆடுமாடுகள் 
தின்பதிலும் நாலில் ஒருபங்கு குறைவாயிருக்கும் . 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை , 


காக 


சா . சீரண உறுப்புகளின் நிலைவரத்துக்குத்தக்கதாகப் போ 
உனத்தின் அளவு எப்பொழுதும் வித்தியாசப்படவேண்டும் . 
பெலவீனத்தினாலாகுதல் , நோயினாலாகுதல் சொற்ப போச 
னம்மாத்திரம் சீரணஉறுப்புகளிலே சமிக்கக்கூடியதாயிருந் 
தால் அவ்வளவு போசனம்மாத்திரம் சாப்பிடவேண்டும் . ஏ 
னென்றால் , சாப்பிடும் போசனமெல்லாம் அல்ல சமிக்கும் 
போசனம் மாத்திரமே சரீரத்துக்கு உதவியாயிருக்கும் . 

எ . சரீரத்துக்குவேண்டிய போசனவகை , அந்தந்தக் கா 
லம் , தேகவியல்பு , ஆளின்வயது முதலியவைகளுக்குத் தக் 
கதாய் வித்தியாசமாகும் . ஒவ்வொருவனுக்கும் வேண்டிய 
போசன அளவு வித்தியாசமாயிருப்பதுபோல அவனவனுக் 
குத் தேவையான உணவுவகையும் வித்தியாசமாகும் . 

வு . காலதேச வியல்புக்கு மேற்ற போசனங்களைச் சாப்பி 
டவேண்டும் . எப்படியெனில் , குளிர்காலத்திலே காரசார 
மான உணவுகளையும் மீன் இறைச்சி முதலிய பதார்த்தங்களை 
யும் சாப்பிடுதல் நலம் . உஷ்டணகாலத்திலோவென்றால் 
பால் , தயிர் முதலிய குளிர்ந்த உணவுகளையும் , மரக்கறி முதலி 
யவைகளையும் சாப்பிடுதல் நலம் . பொதுவாகச்சொல்லு 
கில் உஷ்டணகாலத்திலே . காரமான வஸ்துக்களையும் மீன் 
இறைச்சி முதலியவைகளையும் குறைத்துச் சாப்பிடுதல் நலம் . 

கூ . போசனத்தினாலே உடம்புக்குண்டாகும் நயநஷ்டம் 
ஆளுடைய வயதுக்கேற்க வித்தியாசப்படும் . 

பிள்ளைகளின் 
இரைப்பை முதலிய உறுப்புகள் வயது பின்னிட்ட மனிதரு 
டைய உறுப்புகளிலும் அதிகம் நொய்யவைகளாயிருக்கின் 
றன . * ஆதலால் மச்சம் மாமிசம்சேர்ந்த தீன்களைக்குறைத்து , 
தயிர் புற்கை மரக்கறி முதலான காங்கையில்லாத போசனங் 
களைப் பிள்ளைகளுக்கு வெகுவாய்க் கொடுப்பது நல்லது . 

க 0 . சீரண உறுப்புகளின் சுகத்தைப் பேணுவதற்குப் போ 
ஈனம்பண்ணவேண்டிய விதத்தைக் கவனிப்பது மிகவும் 


அவசியம் . 


கக . குறித்த நேரங்களிலே ஒழுங்காய்ச் சாப்பிட்டுவரவே 
ண்டும் . அந்தந்த ஆளின் வயது , சுகம் முயற்சி பழக்கம் 
தின்னும் தீன் என்பவைகளுக்கிணங்க சாப்பிடுகிற நேரங்க 
களுக்கிடையே செல்லும் வேளையை ஒழுங்குப்படுத்திக்கொள் 
ளவேண்டும் . . 

க 2 . அடிக்கடி அகப்பட்டவேளையில் எல்லாம் போசனம் 
பண்ணப்படாது . முன்னுண்ட உணவு சமித்து இரைப் 


52 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை , 


பை ஆறி மறுபடி தன் தத்துவத்தையும் முயற்சியையும் கொக 

முன்னே மறுபடியும் உண்டால் அப்படி உண்ட உண 
கெட்டியாய்ச் சமியாதிருப்பதுமன்றி இரைப்பையில் கொஞ் 
சம் சமித்த போசனம் பிறகுதின்ற போசனத்துடனே கலந் 
து வியாதியையும் உண்டுபண்ணு கின்றது . வளர்ந்தவர்கள் 
ஆறுமணிநேரத்துக்கொருமுறை சாப்பிடவேண்டியது . இக் 
கருத்தாகவே , திருவள்ளுவரும் " மருந்தெனவேண்டாவாம் 
யாக்கைக்கருந்திய தற்றது போற்றியுணின் என்று சொல்லி 
யிருக்கிறார் . 

கங . உணவை நன்றாய் மெல்லவேண்டும் . வயிரமான 
பதார்த்தம் எல்லாம் விழுங்குமுன் பற்களினால் மெல்லுண்டு 
மிருதுவாக்கப்படவேண்டும் . அப்போது இரைப்பையிலி 
ருக்கும் பாசகம் என்னும் நீர் வெகுலேசாய் அந்தப் போ 
சனத்துடன் கலந்து சீக்கிரத்திலே அதை அன்னப்பாகாக்கிப் 
போடும் . 

கச . சாப்பிடும் போதெல்லாம் உணவை மெதுவாக மெல் 
லவேண்டும் . ஏனென்றால் சுறுக்காய் மென்றால் உமிழ்நீர்க் 
கோளங்களிலிருந்து போசனத்தை இளக்கத்தக்க அவ்வளவு 
உமிழ்நீர் ஊறுவதற்கு நேரமில்லாமற்போய்விடும் .. 

கரு . போசனம் சாப்பிடுகையில் தண்ணீர்குடியாமல் அ 
தை மென்று விழுங்கவேண்டியது . போசனம்பண்ணுகை 
யில் வரட்சியான போசனங்கள் இளகத்தக்கதாக உமிழ்நீர்க் 
கோளங்களிலிருந்து உமிழ்நீர் ஊறுவதினால் தண்ணீராவது 
வேறெந்தநீராவது குடிக்கவேண்டுவதில்லை . உண்டபின் 
குடிப்பது நலம் . 

புறனடை.- போசனம்பண்ணித் தீருமட்டும் குடிப்பவை 
களைப் பந்தியில் வையாதிருக்கிற வளமைவந்தால் போசன 
வேளையில் அதிகமாகக் குடிப்பதினால் உண்டாகும் தீங்கு 
இல்லை . 

கசு . போசனம்பண்ணப் போகும்பொழுது சரீரநிலை எவ் 
விதமாக இருக்கிறதென்றும் கவனிக்கவேண்டும் . 

எப்படி , 
யெனில் சரீரமாவது மனமாவது மிகுந்த பிரயாசப்பட்டிருந்த 
பின் உடனே போசனம்பண்ணலாகாது . உடம்பிலுண்டா 
கும் பிறதொழில்களைப்போலச் சீரணிப்பும் நரம்பின் தத்து 
வத்தினாலும் இரத்தாசயத்தினாலும் நடைபெறுகின்றது . அலு 
வலான வேளைகளில் முயற்சியாயிருந்த உறுப்புகளிலே நரம் ! 


சிரண உறுப்புகளைப் பேணும் முறை . 


. 


ash 


புத்தத்துவமும் இரத்தமும் அதிகமாய்ச்சென்று அடங்குவதி 
னால் , அவ்வேளையிலே இரைப்பையிலே வேண்டிய மட்டுக்கு 
நரம்புத்தத்துவமும் இரத்தமும் இல்லாதபடியால் அந்நேரத்தி 
லே சாப்பிட்டால் நன்றாய்ச் சீரணப்படாது . 

புறனடை . - படிக்கும் பிள்ளைகளும் கணக்கப்பிள்ளைமா 
ரும் கடுமையான மனமுயற்சியாயிருந்தபின் உடனே போ 
சனம் உண்ணும் பழக்கம் மிகவும் தகாது . 

இதினாலே அ 
சீரணமும் விவேகத்தாழ்ச்சியும் உண்டாகின்றன. வேளாண் 
மைக்காரர் கம்மாளர் முதலியவர்கள் நேரம்போக்காதபடிக்குத் 
தங்கள் வேலையிலிருந்து போனவுடனே களை தீருமுன் சீக்கிர 
மாய் உண்பது அவர்களுக்குப் போசனம் மந்திக்கிறதற்கு மிக 
வும் எதுவாயிருக்கின்றது . 

கஎ . சாப்பிட்டவுடனே கடுமையான மனமுயற்சியிலா 
வது சரீரமுயற்சியிலாவது உடன்படுவது ஆகாது , போசனம் 
இரைப்பையிலிருக்கும்பொழுது இரைக்குடலிலே செல்லும் 
இரத்தமும் நரம்புப்பெலனும் அதிகப்படுவதினால் மற்றும் உ 
றுப்புகளிலே அவைகள் குறைவுபடுகின்றன . சீரணம் நடக் 
கும்படிக்கு வேண்டிய இரத்தம் கடுமுயற்சியால் இரைப்பை 
யைவிட்டுக் கைகால் முதலிய உறுப்புகளுக்குச் சென்றால் , 
சீரணஉறுப்புகளிலே வியாதி உண்டாவதுமன்றித் தேகத்தை 
வளர்க்கும் அன்னரசமும் சரியாய் உண்டாகாது . 

புறனடை.-- ஆடுமாடு முதலியவைகள் ஓட்டம் வேலை முத 
லியவைகளில் ஏற்படுகையில் நிரம்பத் தின்று கொள்ளுகிறதி 
னால் உடனே அதிக பெலனுண்டாகுமென்று நினைப்பது 
தவறு . ஏனெனில் தின்ற தீன் சீரணமாகும்பொழுது உண் 
-டாகும் அன்னரசம் உடம்பிலே செறிந்தாலன்றித் தின்ற தீன் 
அளவிலேமாத்திரம் பெலன்வராது . 

கவு . நல்ல பசியுண்டாகவும் போசனங் கெட்டியாய்ச் சமி 
க்கப்பண்ணவும் சுவாசிக்குங் காற்றுச் சுத்தமாயிருக்கவேண் 
டியது . 

உறுப்புகளுக்குச் சுத்த இரத்தம் செல்ல 
வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது . நாம் சுத்தக் 
காற்றிலே சுவாசியாவிட்டால் சுத்த இரத்தம் எப்படி உண் 
* டாகும் ? 

.திருட்டாந்தம் .-- ஒருமனிதன் தன்வேலைச்சாலையிலே சுத்தக் 
காற்று வீசப்பண்ணும் சூத்திரம் ஒன்றைவைத்தான் . அதினா 
லே அச்சாலையிலே சுத்தக்காற்று வீச அவனுடைய வேலைக்கா 
ரருக்கு நல்ல பசியுண்டானதினால் முன்னிலும் அதிகமாகத் 


சீரண 


6 * 


தான 


ப 


சீரண உறுப்புகளைப் பேணும் முறை , 
சின்னத்தொடங்கினார்கள் . அதினிமித்தம் , அந்த எசமான் 
தனக்கு அதிக செலவு வருகிறதென்று கண்டு அங்குள்ள சூ 
திரத்தை அவ்விடத்தில் இராதபடி நீக்கிப்போட்டான் .. 

கக . நிரம்பச் சாப்பிட்டு உடனே நித்திரைகொள்வதிலும் 
வெறுவயிறாய் , அல்லது சாப்பிட்ட போசனம் சமித்தபின்பு 
உறங்குவது நல்லது . ஏனெனில் , ஆரோக்கியமான நித்திரை 
கொள்ளும்படி கைகால் முதலிய உறுப்புகள் செயலின்றி ஆறி 
யிருப்பது போலச் சீரணஉறுப்புகளும் ஆறி அமர்ந்திருக்கவே 
ண்டும் . அப்படியில்லாதிருப்பது சுகத்துக்குரிய அளவுக்கு 
மிஞ்சிய அயர்ந்த நித்திரை அல்லது கனா உண்டாவதற்கேது 
வாயிருக்கும் . 

புறனடை .-- சோற்றுறக்கம் இன்பமென்கிறது வழக்கம். 
பிற்சாமநித்திரையிற்பார்க்க முற்சாமநித்திரைதான் யாவருக் 
கும் அதிக பெலனும் இன்பமுமுள்ளது . முற்சாமத்தில் ஒரு 
மணித்தியாலநித்திரைகொள்வது பிற்சாமத்தில் இரண்டுமணித் 
தியால நித்திரைகொள்வதற்குச் சரியாம் . ஆதலால் சோற்று 
மென்று சொல்லவேண்டுமே . 

20. சரீரமும் சீரண உறுப்புகளும் ஏதுகாரணத்தினாலே 
யாகுதல் மிகுந்த பெலன் குறைந்து போன வேளையில் மெல் 
விய போசனம் கொஞ்சங்கொஞ்சமாகக் கொடுக்கவேண்டும் . 
கப்பல் சேதத்தினால் பட்டினிகிடந்து வருந்தினவர்களுக்கும் 
அல்லது வியாதியாயிருந்து . சுகப்பட்டவர்களுக்கும் அவர்க 
ளுக்குண்டாகும் பெலவீனம் நீங்கக் கொஞ்சங்கொஞ்சமாகப் 
போசனம்கொடுத்துவரவேண்டும் . தண்ணீர் , பால் , மோர் 
முதலியவைகளை உண்ட பின் அவை சில நிமிஷங்களுக் 
குள்ளே இரைப்பையிலிருந்து உடம்பிலே சேருகிறபடியால் , 
பெலவீனமுள்ளவர்களுக்கு இவைபோன்றவைகளைக் கொடுத் 
துவருவது மிகவும் நலமாயிருக்கும் . உடம்பு மிகுந்த பெ 
லவீனமான காலங்களில் இறுகின போசனங்களினால் பார்க் 
கக் குடிப்பனவுகளினால் சரீரத்தைச் சுறுக்காய்த் தேற்றலாம் . 

உக . பண்டி பல்லாக்கு முதலியவைகளிலேறித் தூர பிரயா 
னம்பண்ணும்பொழுது நிரம்பத் தின்பது ஆகாது . அச்சம் 
யங்களில் இரைப்பையிலே மிகுதியான போசனம் சமிக்கத் 
தக்கதாய் இராதபடியினால் அப்பொழுது சாப்பிடும் போச 
னம் கொஞ்சமாகவும் இலேசிலே சமிக்கக்கூடியதாகவும் 
உடம்புக்குப் பலமுள்ளதாகவும் இருக்கவேண்டியது . 


சரண உறுப்புகளைப் பேணும் முறை 


3 
م 
رن 


-2 : நமக்கு வியாதி வராதபடிக்கு நாம் ஒழுங்காகச் சாப் 
பட்சிகரவேண்டியதுபோல ஒழுங்காய் மலசுத்திபண்ணவ 
குவதும் அவசியம் . 

உநா . உளுக்காரும்பொழுதும் நிற்கும்பொழுதும் நடக்கும் 
பொழுதும் சரீரம் நிமிர்ந்திருப்பது , சீரண உறுப்புகள் சுக 
மாயிருப்பதற்கு உதவும் . 

உச . கோதாரிவியாதி உண்டுபட்டவுடனே வியாதிக்கா 
என் கிடையாய்ப் படுத்துக்கொள்ளவேண்டும் . பசிக்குத்திக்க 
அளவு கஞ்சித்தெளிவும் தாகத்துக்குத்தக்க அளவு தண்ணீரும் 
குடித்துக்கொள்ளலாம் . குளிர்மைகொண்டால் சூடுகிளம் 
பம்படீ சுடுமணல் பொட்டளிகட்டி இரண்டு விலாவுக்கும் 
காலுக்கு டையிலும் வைத்து ஆளை மூடிவிட்டு, மிளகாய் , 
முருங்கைப்பட்டை ,சுக்கு இவைபோன்ற காரமுள்ள பதார்த் 
தங்கள் இரண்டு மூன்றைக் கொதிவெந்நீரில் ஊறவைத்து 
இளஞ்சூடாகத் தெளித்துக் கொஞ்சம் கொஞ்சமாய்க் குடிக்கக் 
கொடுக்கவம் . இதுவுமன்றி இவ்வியாதிக்கடுத்த மருந்தும் 
சாலதாமதம்பண்ணாமல் தின்னக்கொடுக்கவும்., 


-- 


இரத்தஉறுப்புகள். 


10 - ம் படம் . 


8 


4 


தேகத்தில் நாளங்கள் பரம்பியிருக்கிறபாவனை . 1 , வலச் சிரவம் , 2 , மேற் 
காகானம் . 3. கீழ்க்குகாகாளம் . 4 , 4 , அதக்காய நானம் . -5 , 5 , உற்காயநாாம் . 6 , கழுத் 


இரத்த உறுப்புகள் . 


சான 


ஐந்தாம் பகுதி , 


0 


கக . அதிகாரம் . 


இரத்த உறுப்புகள். 
க . இரத்தம், சரீரத்திலுள்ள எந்தப்பகுதிக்கும் செல்லுகின் 

அது செறியாத இடம் சரீரத்திலில்லை . இரத்தாசயத் 
தினாலும் நாடி , நாளம் , தந்துகி என்னும் குழல்களினாலும் இரத் 
தம் சுற்றி ஓடுகின்றது . 


றது . 


இரத்த உறுப்புகளின் விவரம் . 


உ . இரத்தாசயம் கொஞ்சங்குறைய நடுநெஞ்சிலே சற்றே 
இடப்பக்கமாகச் சுவாசப்பை இரண்டுக்கும் இடையே இருக் 
கின்றது . அது நடுவாகத் தசையினாலே பிரிக்கப்பட்ட இர 

உறுப்பாயிருக்கின்றது . அது கொட்டைப்பாக்கு 
வடிவ முள்ளது . ஒருவனுடைய 

ஒருவனுடைய இரத்தாசயம் அவனுடைய 
பொத்திய கையளவாயிருக்கும் . இரத்தாசயத்திற்கு இரிகம் 
என்று பேர் . பரீரிகம் என்னும் உரத்த சவ்வுப்பை அதைச் 
சூழ்ந்திருக்கின்றது . 

ந . இரத்தாசயத்தின் வல இடப்பக்கங்களாகிய ஒவ்வொன் 
றிலும் இவ்விரண்டு அறைகள் உண்டு . அவைகளில் மேல 
றை சிரவம் என்றும் , கீழறை சடரம் என்றும் சொல்லப்படும் . 
இந்த அறைகள் சவ்வுக்கபாடங்களினாலே ஒன்றுக்கொன்று 
பிரிந்திருக்கின்றன. 


இப்பகுதியிலுள்ள அருச்சிசாற்கள் ; -- இரிகம் , கண்டரை , கபாடம் , சடாம் , சிரவம் , தந் 
துதி , நாடி , நாளம் , பரீரிகம் , புப்புசம் . 


இரத்த உறுப்புகளின் விவரம். . 


ககம்படம், 


( 


பு 


LUTEE 


Tity 


* க - ம் படம் . S , நெஞ்சாங்குழிக்குமேல் விளங்கும் நெஞ்சென்பின் நுனி. T , சுவாசக் 
குழல் , C 

C , C , காறையென்புகள் . 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 , பழுக்கள் , பக் 
கத்துக்கு , உ . அவைக்குள் இரத்தாசயம் கிடக்கிறது தெரியும் .. 


* 


க - ம் படம் . 


கரு.ம் படம் . 


18 


9 


ப11 


1 


4 


In 


19 


17 


5 , சுவாசப்பை 


== 


இரத்தாசயம் . 1 , 1 , சிரவம் . 

2 , 2 , வலச்சடரம் . 
1 , கண்டரை . 
- படம் , 1 , வலச்சிரவம் , 2 , வலச்சடாம் . 3 , புப்புசநாடி , 7 , புப்புசநாளர் , 
4. இடச்சிரவம் . 10 ), அவிகபாடம் . 11 , கண்டரை . 13 , கண்டரைவில் . 17 , திங்க 
பாடர் , 18 , 271 , பிறைக்கபாடங்கள் . இப்படத்திலேகாணும் அம்புகள் , இரத்தம் செல்லுக - 
பக்கர் இன்னதென்று காட்டும் . 
சு . இரத்தாசயத்தின் வலப்பக்கத்திலுள்ள சிரவத்துக்கும் சட 
ரத்துக்கும் இடையே திரிகபாடம் என்னும் மூன்று கபாடங்கள் 
உண்டு . இடப்பக்கத்திலுள்ள சிரவத்துக்கும் சடரத்துக்கும் இ 
டையே இணைக்கபாடமென்னும் இரண்டு கபாடங்கள்உண்டு. 

புறனடை.- இரத்தாசயத்தையும் அதின் கபாடங்களையும் 
பற்றித் தெளிவாய் அறியும்படி ஆடு , நாய்முதலியவற்றில் 
எதும் ஒரு மிருகத்தைக் கீறி அதிலே இவ்வுறுப்புகளைச் சோ 
தித்துப்பார்க்கலாம் . எப்படியெனில் , சடரங்களின் பக்கங் 


இரத்த உறுப்புகளின் விவரம் . 


கா . 


ஆள் ஒன்றுக்கொன்று பருப்பமாயிருப்பதினால் அவைகபோப்ப 
துக்கித் தடவிப்பார்த்து , அவைகளுக்கு இடையே இருக்கும் : 
இத்தசைப்பிரிவை நன்றாய்க் கண்டுகொண்டு சடரங்களின் பக் 
கங்களைப் பழுது பண்ணாமல் , அவைகளுக்கு இடையே இருக் 
கும் தசைக்கு இரண்டு பக்கத்திலும் மட்டமாய் அரிந்து விடவும் . 

ரு . நாடிகளாவன : இரத்தாசயத்திலிருந்து . இரத்தத்தைக் 
கொண்டுபோகும் குழல்களாம் . இரத்தாசயத்தின் வலச்சட 
ரத்திலிருந்து புப்புசநாடியும் , இடச்சடரத்திலிருந்து கண்ட 
ாை என்னும் பெருநாடியும் எழும்புகின்றன . இவ்விரண்டு 
நாடிகளின் தொடக்கத்திலும் ஒவ்வொன்றுக்கு மூன்று கபா 
டங்களுண்டு . அவைகள் பிறைபோல் இருப்பதினால் பிறை 
க்கபாடங்களென்னப்படும் . 

புறனடை. -- இரத்தஉறுப்புகளின் பகுதிகளுக்குள்ளே 
இரத்தாசயத்தின் கபாடங்கள்தானே அதிகமாய் வியாதிகொள் 
ளத்தக்கவைகள் . பிரதானமாக இணைக்கபாடங்களே வியா 
திக்கிடமானவைகள் . கபாடச்சவ்வுகள் எலும்பாய் மாறி 
னால் அல்லது பிய்த்து போனால் , இரத்தம் பின்வாங்கிவிட மூச் 
சுவிடுவது மிகவும் பிரயாசமாம் . 

சு . புப்புசநாடி கண்டரைநாடிக்கடுக்க அதற்கு முற்பர் 
கத்திலே வலச்சடரத்திலிருந்து கிளம்பி கண்டரைநாடியின் 
வளைவுக்குக் கீழாகச் சரிந்துபோய் அங்கே இரண்டுகவைச் 
ளாய்ப் பிரிகின்றது . அவைகளில் ஒன்று வலச்சுவாசப்பைக் 
கும் மற்றது இடச்சுவாசப்பைக்கும் போகும் . இந்த காடீ . 
காரிரத்தத்தைச் சுவாசப்பைகளுக்குக் கொண்டுபோய் அந்த 
கே தன்னுடனே சந்திக்கும் நாளங்களுடனே கூடுவதினால் 
சுவாசப்பையின் இரத்தச் சுற்றோட்டம் நிறைவேறும் . 


4. 


சுசும்படம் . 


o 


15 . 


15 


கச - ம் படம் , 3 , வலச்சவாசப்பை , 4 , இடச்சுவாசப்பை . 5 , வலச்சுடர் 
டச்சடரம் . 7 , வலச்சிரம், ! ) , கண்டரை. 10 , புப்புசநாடி , 11 , வேர்க்கார் 
1 :, வாசக்குழல் . 15 , 15 , விதானம் , 


இரத்தஉறுப்புகளின் விவரம் : 


எல்லாநாடிகளுக்கும் ஆதாரமாயிருக்கும் பண் ... 
என்னும் பெருவாடி இரத்தாசயத்தின் இடச்சடரத்திலிரு 
எழும்புகின்றது . அதிலிருந்து அநேக நாடிகள் கிளைக்குமேற் 
கிளையாய்ப் படர்ந்து உடம்பெங்கும் செவ்விரத்தத்தைச் செ 
லுத்துகின்றன . இந்த நாடிகளாலும் இவற்றுடன் சந்திக்கும் 
நாளங்களாலும் உடம்பிலே இரத்தச்சுற்றோட்டம் உண்டுபடு 
கின்றது . மேற்சொல்லிய காரியங்களினால் இரண்டு இரத்தச் 
சுற்றோட்டம் உண்டென்று காண்கிறோம் . அவையில் ஒன் 
று சுவாசப்பையிலும் , மற்றது , சரீரத்திலும் நடக்கின்றது . 


கரு - ம் படம் . 


16 . 


-6 


படரைவில் , 


க - ம் படம் . தேகத்தில் நாடிகள் பரம்பியிருக்கிற பாவனை , 1 , இரத்தாசயம் ... என் 
3. கண்டரை . 4 , வலச்சடரம் . 

5. அதக்கா( டி . t , , கழுத்தநாடி-. 
7 , 7 , உற்காயநாடி . 


ae 


இரத்த உறுப்புகள் . 
வு . நாடிகள் வழியாய் இரத்தம் சுவாசப்பைக்கும் சரீரத்தின் 
மற்றும் உறுப்புகளுக்கும் சென்ற பின் , அவ்விரத்தத்தை இரத் 
தாசயத்தின் மேலறைகளுக்குத் திருப்பிக்கொண்டுபோகும் 
குழல்கள் , நாளங்கள் என்னப்படும் . இரத்தாசயத்துக்குமாத் 
திரம் இரத்தம்செல்ல இடங்கொடுக்கும் கபாடங்கள் அவைச் 
ளுக்குள் இடைக்கிடையே இருக்கின்றன. சில நாளங்கள் 
நாடிகளைப்போலச் சதைக்குள்ளே தாழ்ந்து கிடக்கும் . தோ 
லைப்பற்றியும் அநேகம் ஓடும் . 

கூ . நாடிகளும் நாளங்களும் சவ்வுக்குழல்களாயிருக்கின் 
றன . இச்சவ்வுகளில் நாடிகளுக்குரியவைகள் உரத்துத்தடித் 
தவைகளாயும் , நாளங்களுக்குரியவைகளோ மிகவும் மெல்லி 
யவைகளாயுமிருக்கின்றன. இவைகளுக்குரிய சவ்வுகள் 
மூன்று படலங்களாகும் . இவைகள் வெளிக்கவசமென்றும் , 
நடுக்கவசமென்றும் , உட்கவசமென்றும் சொல்லப்படும் . 
வைகளில் வெளிக்கவசம் உரப்பாயும் , நடுக்கவசம் விறைப்பா 
யும் , உட்கவசம் அழுத்தமாயுமிருக்கின்றன . இவைகளுக் 
குள்ள வித்தியாசங்கள் நாளங்களில் நன்றாய் விளங்காதிருந் 
தும் , நாடிகளிலே பூரணமாய்த் தெரியும் . 

க 0 . தந்துகிகள் என்னும் நுண்ணிய குழல்கள் பின்னலாக 
உடம்பின் எல்லாப் பகுதிகளிலும் இடைவிடாமல் செறிந்தி 
ருக்கிறதினால் , மிகவும் மெல்லிய ஊசிதானும் தோலையுருவி 
ஏறுமிடத்து அவைகளும் அதின் முனையினால் பீறுண்ணும் . 
அவைகள் நுனிநாடிகளுக்கும் , நுனிநாளங்களுக்கும் இடை 
யேநின்று அவைகளைச் சம்பந்தப்படுத்துகின்றன. 


. 


கசும் படம் . 


2 


நசும் படம் , தேகத்தில் இரத்தம் சுற்றி ஒடும் விதத்தை விளக்கியது . 1 , 1 , கண்டரைக் 
இளையாகிய ஒருநாடி , 

3,3 , தந்துகிகள் , 2 , 2 , இரத்தாசயத்தை நோக்கி காரிரத்தம் செல் 
சிலும் ஒரு சிறுநாளம் . 

7 


62 


இரத்த உறுப்புகளின் தொழில் . 


W உ . அதிகாரம் . 


இரத்தஉறுப்புகளின் தொழில். 
க . இரத்தாசயத்திலுள்ள அறைகளின் பக்கங்களெல்லாம் 
பேசிகள் . அவைகள் மற்றெந்தப் பேசியைப்போலவும் நீள 
வும் குறுகவுந்தக்க தசையிழைகளால் உண்டாயிருக்கின்றன . 
பேசி இழைகள் நீளுவதினாலும் குறுகுவதினாலும் இரத்தா 
சயத்தின் அறைகள் காரியத்துக்குத்தக்கதாய் விரிகிறதும் 
சுருங்குகிறதுமாய் வருகின்றன . 

2. இரண்டு சிரவங்களும் ஒரே சமயத்தில் விரிந்தும் , ஒரே 
சமயத்தில் சுருங்கியும் வருகின்றன . சிரவங்கள் விரியும் 
பொழுது சடரங்கள் இரண்டும் சுருங்குகின்றன . இவ்வி , 
மாய் அவைகள் இயங்குவதினால் , இரத்தம் சரீரமெங்கும் 
சுற்றி ஓடி , மீளவும் இரத்தாசயத்திலே வந்து சேருகின்றது . 

ந . இரத்தச் சுற்றோட்டத்தின் விவரம் . இரத்தாசயத்தின் 
வலச்சிரவத்திலிருந்து ( ஙஎ - ம் படம் . 1. ) வலச்சடரத்துக்குட் 
சென்று ( 2. ) அதிலிருந்து கருமையான அசுத்த இரத்தம் சுவா 
சப்பை நாடிக்குட்செல்ல ( 3. ) அதின் கிளைகள் இரத்தத்தை 

டச்சுவாசப்பைக்கும் வலச்சுவாசப்பைக்கும் கொண்டு 
போகின்றன . அதற்குப் பின்பு இரத்தமானது சுவாசப்பை 
யிலுள்ள தந்துகிகள் என்னும் சிறுகுழல்களிலே ( 6 , 6. ) செவ் 
விரத்தமாகி , அவைகளின்வழியாய்ச் சுவாசப்பை நாளங்க. 
ளிலே சேர்ந்து ( 7 , 8. ) இவைகளின்வழியாக இரத்தாசயத் 
திலுள்ள இடச்சிரவத்துக்குள் விழுகின்றது . ( 9. ) இதிலிருந் 
து சுத்த இரத்தம் இடச்சடரத்துக்குட்சென்று ( 10. ) அது 
சுருங்கிப் பிதுங்கிவிடுவதினால் கண்டரைநாடிக்குள்ளே தள் 
ளுண்டு ( 11. ) அதின் கிளைகள் வழியாகச் சரீரத்தின் உறுப்பு 
களடங்கலும் செல்லுகின்றது . கண்டரைநாடியின் கொப் 
புகளும் ( 12 , 13. ) அவைகளின் கிளைகளும் சரீரம் எங்கும் 
பின்னியிருக்கும் தந்துகிகளிலே பொருந்தி முடிகின்றன 
( 14 , 14. ) இத்தந்துகிகளிலே இரத்தம் கரியநிறமாகி , அவைக 
ளிலிருந்து நாளங்களில் சென்று ( 15 , 16. ) அவைகளின் வழி 
யாய் , இரத்த ஓட்டத்தைக் காண்பிக்கும்பொருட்டு நாம் மு 
தல்பேசின இடமாகிய வலச்சிரவத்தில் மீண்டு பாய இரத்த 
ஓட்டத்தின் ஒருசுற்று முற்றுப்பெறுகின்றது . 


இரத்த உறுப்புகளின் தொழில். 


எங் 


எ - ம் படம் . 


14 


15 


12 


4 


5 


8. 


17 


18 


நஎ - ம் படம் . இரத்தச்சுற்றோட்டத்தைக் காட்டும் பாவனை ; இதின் விளக்கம் அடுத்துவரும் 
வசனத்தில் காண்க . 


சு . இரத்தமானது வலச்சடரத்தினின்று வலச்சிரவத்துக்கு 
மீளாதபடிக்கு அவைகளுக்கிடையிலே இருக்கும் திரிகடா 
டங்கள் ( ங எ - ம் படம் . 17. ) தடுத்துக்கொள்ளுகின்றன. சுவா 
சப்பை நாடியிலிருந்து வலச்சடரத்துக்கு இரத்தம் மீளாதப 
டிக்கு அவைகளுக்கிடையேயிருக்கும் பிறைக்கபாடங்கள் 
( 18. ) தடுத்துக்கொள்ளுகின்றன . இடச்சடரத்திலிருந்து இ 
டச்சிரவத்துக்கு இரத்தம் மீளாதபடிக்கு அவைகளுக்கிடை 
யிலேயிருக்கும் இணைக்கபாடங்கள் ( 19. ) தடுத்துக்கொள்ளு 
கின்றன . கண்டரைநாடியிலிருந்து இடச்சடரத்துக்கு இ 
ரத்தம் திரும்பிப்போகாதபடிக்குப் பிறைக்கபாடங்கள் ( 20 :) 


இரத்தஉறுப்புகளின் தொழில். 


காத்துக்கொள்ளுகின்றன . இவ்விதமாக இரத்தாசயத்தில் நா 
லு கூட்டமான கபாடங்களுண்டு . 

ரு . இரத்தாசயம் , சரீரத்திலுள்ள பலவுறுப்புகளுக்கும் நா 
டிகள்வழியாக இரத்தத்தைச் செலுத்துகின்றது . 

அது ஒவ் 
வொருக்காற் சுருங்க நாடியும் ஒவ்வொருக்காற் சுண்டும் 
திருட்டாந்தம் .-- கைக்குளசுக்கு மேலே ஒரு அங்குலந் தள் 
ளிப் பெருவிரல்பக்கமாக அகங்கைவளத்திலே கையைப் 
பிடித்து நாடியைப் பார்த்துக்கொண்டு , முழங்கைக்கு மேலே 
புயத்தை இறுக்கிப்பிடிக்க , குளசிலே முன் சுண்டினதாய்க் 
கண்ட நாடி நின்றுவிடும் . மேலும் புயத்திலே பிடித்த பிடி 
யை இளக்கிக்கொண்டு அந்நாடியைப் பார்க்கில் அது முன் 
போலச் சுண்டக்காணலாம் . 

சு . ஆண் , பெண் , வயது , சரீரசுகம் என்பவைகளுக்குத் 
தக்கனவாய் நாடியிலுள்ள இரத்த ஓட்டம் வித்தியாசப்படும் . 
வளர்ந்தவர்களிலே வழக்கமாக ஒரு நிமிஷத்திலே எ , எரு 
தரம்வரைக்கும் நாடி துடிக்கும் . 

புறனடை.-- நாம் சுவாசிக்கும் ஒவ்வொருமுறைக்கும் நாடி 
மூன்று முறை துடிக்கும் . 

எ . நாளங்களிலே இரத்தச் சுண்டு தலில்லை . நாளங்கள் 
வழியாக இரத்தாசயத்துக்கு இரத்தம் ஓடும்வகை பின்னால் 
காட்டும் திருட்டாந்தங்களினால் கண்டுகொள்ளலாம் . 

திருட்டாந்தம் .-- க - வது . கையிலுள்ள நாளங்கள் விம்மத் 
தக்கதாக முழங்கைக்குமேல் இறுக்கிக்கட்டிவிடவும் . அப் 
பொழுது புறங்கையிலுள்ள நாளங்களிலொன்றைப் பெல 
னாக அமர்த்தி விரலைநோக்கி உருவிக்கொண்டுபோக அந்த 
நாளத்திலே உருவப்பட்ட பகுதி சற்றுவேளைக்கு தெரியா 
மல் போய்விடும் . அமர்த்தினவிரலை எடுக்க உருவிவிட்ட 
இரத்தம் கீழேயிருந்து தள்ளிக்கொண்டுவருவதினாலே அந்தப் 
பகுதி மறுபடியும் முன்போலே மிதந்து தெரியும் . 

2 - வது . முழங்கைக்குமேலே புயத்தில் ஒரு கயிற்றைச் 
சுற்றிக்கட்டினால் அதின்கீழிருக்கும் நாளங்கள் பெரிதாகி 
விம்முவதுமன்றி முன் தோற்றாத வெகு நாளங்களும் விம்மி 
வெளியாகத்தோற்றும் . அவ்வேளையிலே விரலைக் கைக்குள 
சிலே வைத்துப்பார்த்தா ஒட்டம் அப்பொழுதும் இ 
ருக்கிறதாகக் காணலாம் . தினாலே இரத்தாசயத்திலிருந்து 
நாடிகள் வழியாக நாளக்கு இரத்தம் ஒடுகிறது நன்றாய் 


இரத்த உறுப்புகளின் தொழில். எரு 
விளங்கும் . மேலும் நாளங்கள் விம்மியிருப்பது கட்டின 
கட்டின் இறுக்கத்தினாலே இரத்தந்திரும்ப - இரத்தாசயத்துக் 
குச் செல்லாமல் தடைப்பட்டதென்பதைக் காண்பிக்கின்றது . 


கஅ - ம் படம் . 


6 " 


55 


அ - ம் படம் . } , வலச்சிரவம் . 2 , இடச்சிரவம் . 3 , வலச்சடாம் . 4 , இடச்சடரம் . 
5 , 5, புப்புசநாஎம் . 6 , சுவாசக்குழல் , 7 , 7 , அதின்கவர் . 


சுக - ம் ப்டம் , 


s 


3 ) 


கக - ம் படம் . 1 , இடச்சிரவம் : 2 , வலச்சிரவம் . 3 , இடச்சடரம் . 4 , வலச்சடரம் . 
5 , 5 , புப்புசநாடியின் அடிக்கிளைகளிரண்டும். 6 , சுவாசக்குழல் . - 7 , 7 , அதின்கவர் . 

7 * - 


எசு 


இரத்த உறுப்புகளைப் பேணும் முறை . 


கங . அதிகாரம் . 


இரத்தஉறுப்புகளைப் பேணும் முறை . 
க . சுகத்துக்கு ஏதுவாக சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புக் 
கும் ஊடாகத் தடக்கின்றி இரத்தம் செல்லத்தக்கதாக உடுப் 
பைத் தளர்வாய் உடுக்கவேண்டும் . கை , கால் முதலியவைக 
ளில் காப்பு கயிறு முதலானவைகளை இறுக்கித் தரித்துக்கொள் 
ளப்படாது . 

புறனடை.-- கழுத்திலே , மணிமுதலியவைகளை இறுக்கிக் 
கட்டுவதினாலே , தலைக்குப்போய் இரத்தாசயத்துக்கு மீளும் 
இரத்தம் தலையிலே தடைப்பட்டுத் தலைக்கிறுதி தலைக்கனம் 
முதலியவைகள் உண்டாவதுமன்றி , இக்குணங்கள் அதிகரித் 
துச் சன்னிதோஷம் உண்டாவதற்கும் ஏதுவாயிருக்கும் . வே 
று காரணங்களினாலே உண்டான சன்னிதோஷமும் மணி 
முதலியவற்றை இறுக்கமாகக் கட்டுவதினால் அதிகரிக்கவுங் 
கூடும் . இதினாலே தங்கள் மனைவிகளுடைய சுகத்தை வி 
ரும்பிய நாயகமார் அவர்களுடைய தாலிக்கொடிகளை நுகை 
வாகக் கட்டிவிடவேண்டும் . 

2. சரீரத்துக்கு நல்லசுகம் உண்டாகும் பொருட்டு இரத் 
தம் தாராளமாகவும் பெலனாகவும் எங்கும் ஏற்ற பிரகாரமாக 
வும் ஓடும்படி மேனியை அதிகசுத்தமாகவும் அதின் சூடு 
அடங்கலும் சரியாகவும் இருக்கப்பண்ணவேண்டும் . 

புறனடை.-- பனிக்காலங்களிலே சரீரச் சூட்டைக் கிளப்ப 
நெருப்புக் காய்கிறதிலும் ஓடி உலாவி அலுவலிலே முயற் 
சியாயிருப்பது அதிக உத்தமம் . 

ந . இரத்தம் நயமாக ஒடுவதற்குச் சரீரஅப்பியாசம்பண் 
ணவேண்டும் . சரீரஅப்பியாசம் பேசிகளின் இயக்கத்தினா 
லாகின்றது . இப்பேசிகளின் இயக்கத்தினாலே இரத்தொட் 
டம் கெதிகொள்ளச் சரீரச்சூடும் அதிகரிக்கின்றது . 

ச . இரத்தஉறுப்புகளின் இயக்கம் அவைகளிலுள்ள இரத் 
தத்தின் தன்மைக்கும் அளவுக்கும்தக்கதாக வித்தியாசப்ப 
இம் . இரத்தஉறுப்புகளிலே இரத்தம் குறைவாகவும் அசுத் 
தமாகவும் இருக்கும்பொழுது ஓடுவதைப்பார்க்க , அது மிகு . * 


இரத்த உறுப்புகளைப் பேணும் முறை . 


எஎ 


தியாகவும் சுத்தமாகவும் இருக்கும்பொழுது அதிக கெதியாக 
ஒடும் . 

உதாரணம் .-- க - வது . பெலனுள்ள ஒரு ஆளில் இரத்தம் 
குத்தியெடுத்தால் அவ்வாளுடைய நாடி ஒட்டத்தின் பலங் 
குறைந்துபோம் . 

2 - வது . இரத்தம் குத்தி வாங்கும்பொழுது நாடி ஓட்டம் 
குறையும்வண்ணமாக அசுத்தவாயுவைச் சுவாசிப்பதினால் 
இரத்தம் பழுதாகும்பொழுதும் நாடி ஓட்டங்குறைந்துபோம் . 

ரு . பெருநாடிகள் காயப்பட்ட காலத்திலாவது அறுந்த 
காலத்திலாவது இரத்தம் பெருகிப்போய்விடாதபடிக்கு உட 
னே தடுக்கவேண்டும் . அப்படிச் செய்யாதிருந்தால் அந்த 
ஆள் சடுதியில் இறந்துவிடும் : பெருநாடி அறுந்தால் நாடி 
சுண்டும் பொழுதெல்லாம் இரத்தம் தாரைதாரையாகக் கக்கும் . 
இத்தறுவாயில் அறுந்த இடத்துக்கும் இரத்தாசயத்துக்கும் 
இடையிலே அல்லது அறுந்த இடத்திலே இறுக்கிப்பிடித் 
துக்கொண்டால் வைத்தியன் வந்து சேரும்மட்டும் இரத்தம் 
பெருகாமல் நிற்கும் . 

சு . மேற்சொல்லிக் காட்டினபடி காயத்திலே விரலினால் 
இறுக்கிப் பிடித்துக்கொண்டு , ஒரு சவுக்கத்தை அல்லது சீலைத் 
துண்டை எடுத்து மூலை நீட்டுக்கு - முறுக்கி அதின் இரண்டு 
தலைப்புக்கும் சரிநடுவாய் இறுக்கமான முடிச்சொன்று போ 
டவும் . இந்த முடிச்சை அறுந்த இடத்துக்கும் இரத்தாசயத் 
துக்கும் இடையே அறுந்த நாடியின்மேல் வைத்துச் சவுக்கத் 
தைச் சற்று நுகைவாகக்கட்டி ஒரு தடியினால் இரத்தம் தடை 
படுமட்டும் சவுக்கத்தைமுறுக்கி வைத்தியன் வருமட்டும் 
இறுக்கினபடி இருக்கவேண்டியது . 

புறனடை .-- கையில் அல்லது காலிலுள்ள நாடி வெட்டுப் 
பட்டால் கூடியமட்டும் காயப்பட்ட அவயவத்தை உயர்த்தி 
வைத்துக்கொள்வதினால் இரத்தம் தடைப்பட்டு நிற்கக்கூடும் . 
புயத்திலும் தொடையிலுமுள்ள பெருநாடிகள் அவைகளின் 
அகப்பக்கத்திலே இருக்கின்றன. முழங்கைக்கும் தோளுக் 
கும் இடையிலும் அல்லது முழங்காலுக்கும் அரைக்கும் நடு 
விலும் விரலினால் அமர்த்திப்பார்த்தால் நாடி துடிப்பது தெரி 
யும் . அவைகளிலே காயமுண்டானகாலத்தில் முன்சொன்ன 
முடிச்சு இந்த இடங்களிலே போடவேண்டும் . 

எ . பெருநாடியறாமல் தசையிலே சிறுகாயம்படும்பொழுது 
தண்ணீரினால் அந்தக் காயத்தைக் கழுவி அதில் ஊறும் இரத் 


எவு 


இரத்தஉறுப்புகளைப் பேணும் முறை .. 


கா 


தம் தடைப்படும் பொழுது , அதை ஒடுக்கிப்பிடித்து அது ஒன் 
றும்படி அரையங்குலம் அகலமான ஒட்டுச்சேர்வைத்துண்டு 
கள் அதற்குக் குறுக்காய்ப் போடவேண்டும் . இந்தச் சேர்வைச் 
சீலை போடும் விதம் ஒத்த செப்பமாகவும் காயத்தை மூடத்தக்க 
தாகவும் இருக்கவேண்டியது . காயம் பெரிதானால் இழையும் 
பிடித்து இழைகளுக்கிடையிடையே முன்சொன்னபடி சேர் 
வையும் போடவேண்டும் . 

வு . காயம் ஆறுவது சேர்வை தயிலம் முதலியவைகளினா 
லல்ல , இரத்தமூறிப் பற்றுவதினாலேதான். காயம் ஒன்றக் 
கட்ட வேண்டியதென்னத்துக்காகவெனில் , அதற்குள்ளே 
காற்றுக்கொள்ளாமலும் அழுக்குப்படியாமலும் இருப்பதற் 
காகத்தான் . சுபாவத்தின்படி எவ்விதமான காயமும் தன்னி 
லே சுகமாகின்றது . இவ்வித அற்பகாயங்களுக்கு இரண்டா 
முறை மருந்து போடவேண்டியதுமில்லை. அவைகள் சுகமா 
கும்வரைக்கும் அவிழ்த்துப்பார்க்கவேண்டுவதுமில்லை . 
யத்துக்கு இட்ட சேர்வையை எடுக்கும்பொழுது அந்தச் சேர் 
வைச் சீலைத்துண்டுகளின் இரண்டுதலைப்புகளையுங் கிளப்பி 
இரண்டுபக்கத்தாலும் காயம் வரைக்கும் மெதுவாய் எடுக்க 
வேண்டும் . இப்படிச்செய்தால் பொருந்தினகாயம் விட்டுப் 
போகாது . இழைப்பிடித்த காயத்திலே நெடுங்காலத்துக்கு 
அவ்விழைகளைவிட்டால் அவைகளைத்தொட்டுச் சிதற்பிடிக் 
கும் . ஆகையினால் மூன்றாம் நாலாம் நாளிலே சேர்வைப் 
பற்றுப் புதிதாய்ப்போட்ட பிறகு , அவ்விழைகளை வெட்டி 
மெல்ல எடுத்துப்போடவேண்டும் . 

கா . சரீரத்தின் எந்த இடத்திலும் பட்ட காயம் மாறத்தக்க 
தாக , ஆளை வளமாய் வைப்பதும் அம்மாறுதலுக்கு உதவியா 
யிருக்கும் . அதெப்படியெனில் , பெருங்காயம் சரீரத்திலே எங் 
கேபட்டாலும் பட்ட ஆள் அந்தக்காயம் ஆவென்று விரியாத 
படிக்கும் அது கூடியளவும் தன்னிலேதானே ஒன்றத்தக்கதாக 
வும் காயப்பட்ட அவயவத்தை இணக்கமாய் வைத்துக்கொள் 
ளவேண்டும் . ஆணிபோலொத்த கூருள்ள ஆயுதங்களினால் 
உண்டான காயங்கள் அல்லது கொழுக்கி முதலான கூரற்ற 
ஆயுதங்களைப் பாய்ச்சுவதினாலே கிழிந்த காயங்கள் சுறுக்கு 
ஒன்றி மாறுகிறதில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு அரிசிக் 
களியை அல்லது நாலைந்துமடிப்பாய் மடித்துக் கொதிவெந்நீ 
ரிலே தோய்த்து நன்றாய்ப் பிழிந்த சீலைத்துண்டைக் காயத்தி 
லே இட்டு , இன்னும் ஒரு பெரியசீலையைத் தோயாதபடிக்கு 
அவ்வளவுமடிப்பாய் மடித்து அதற்குமேலே வைத்து நுகை 


இரத்த உறுப்புகளைப் பேணும் முறை . எக் 
வாய்க்கட்டவும் , இவைகளைச் சூடாய் அல்லது சூடில்லாமை 
யாய்க் கட்டுவதற்கு நோயாளியின் விருப்பமே விதி என்று 
அறியவும் . 

க 0 . இரத்தம் பெருகுவதினால் உண்டாகும் மயக்கத்தை 
அல்லது அறிவுகேட்டை நீக்கும்படி ஆளை நிறுதிட்டமாயிருக் 
கவிடாமல் நெடுக வளர்த்திவிடவும் . தலை எவ்வளவு பணி 
வாயிருக்குமோ அவ்வளவுக்குண்டான அறிவுகேடும் சுறுக் 
காய் நீங்கும் . இப்படிக்கொத்தவேளையிலே உண்டாகும் 
மயக்கம் துர்க்குறியல்ல , இரத்தம் வெளியே பெருகாதபடிக்கு 
அவ்விரத்தப்பாய்ச்சலைத் தடுக்கச் சுபாவமாய் உண்டுபடும் 
நற்குறியாம் . அதெப்படியெனில் அறிவுகெடும்பொழுது நா 
டித்துடிப்பு அமர்ந்து போவதினால் இரத்தம் கெதிகுறைந்து 
பாய்ந்து நாடியின் அறுத்தவாயில் உறைந்து அவ்வாயை 
அடைத்துப்போடுகின்றது . 


KILBURN -MALLORY 86 . 


40 


சோஷணம் . 


10 - ம் படம் . 


A 


6 


NO 


5. 


5 


* 
Inter 


சா - ம் படம் . சோஷணக்குழல்கள் உடம்பில் ஒடும் விதம் . 1 , 1 , அதக்காயத்தின் சோ 
வணிகள் . 2 , சிறுகுடல் , 3 , சிறுகுடலிலிருந்துகிளம்பும் ரசாயனிகள் , 4 , 4 , ரசதா 
ரை ; இது இடதுகாறையென்பின்பின் பெருநாளக்கவையில்த்தொடுத்து முடிகிறது . 5 , 500 
தக்காயததரல்வந்து வயிற்றிற்குள்ளேறும் சோஷணிகள் , அரையில் வலமிடமாய் அவைகளின் 
நெறிகள் தெரியன . 6 , 6 , உற்காயத்தின் சோஷணிகள் . 7 , கழுத்தின் சோஷணிகள் . 
S. இரத்தாசபத்தில் தொடுத்திருக்கும் குகாநாளம் . 9 , வலச்சிரவம், 10, 10 , விதானத்தின் 
விழிம்பு . 


சோஷணம் . 


வுக 


ஆறாம் பகுதி . 


கச . அதிகாரம் . 


சோஷணம். 


க . சோஷணம் என்பது இரண்டுவகைப்படும் . 

க - வது . 
தின்றதீன் குடலிலே சமிபாடாயிருக்கையில் அதின் சாரத் 
தைக் குடலிலிருந்து உறிஞ்சிப் புது இரத்தமாக அதை நாளங் 
களுக்குள்ளே செலுத்துதலாம் . 4 - வது . உடம்பிலிருக்கும் 
நீரும் வைரமுமான பதார்த்தங்களில் பழுது பட்டு உடம்புக் 
குச் சுகவீனத்தை உண்டுபண்ணும் பொருள்களை அணு அணு 
வாக வாங்கி விசர்க்கம்வழியாய்க் கழியும்படி நாளங்களுட் 
செலுத்துதலாம் . இவ்விதமாக உடம்பைப் புதுப்பிப்பதும் , 
அதிலுள்ள கஞ்சல்களை வெளியே ஒதுங்கும்படி வாங்குவதும் 
இரண்டுவகையான குழல்கள் வழியாய் நடக்கின்றன . 


சோஷணக்குழல்களின் விவரம் . 


உ . சரீரத்தை வளர்த்து அதைப் புதுப்பிப்பதற்கான சோ 
ஷணக்குழல்கள் சிறுகுடலிலேமாத்திரமிருந்து கிளம்பு கின் 
றன . அவைகளின்பேர் இரசாயனி. 

ந . உடம்பிலே பழுதுபட்டுக் கஞ்சலான பகுதிகளை கழி 
யும்படி அணுவணுவாக வாங்குங் குழல்கள் மாசயனிகள் 

இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - இரசாயனி, கிரந்தி , சோஷணம் , நாடி , நாளம் , போ 
ஷணம் , மாசயனி, விசர்க்கம் . 


42 சோஷணக்குழல்களின் விவரம் . 
என்னப்படும் . இவைகளைவிட நாளங்களின் நுனிகளும் 
உடம்பிலே சோஷணத்தொழிலை நடப்பிக்கின்றன . 

ச . சோஷணக்குழல்கள் கிளம்பும் இடத்தில் அவைகளைப் 
பூதக்கண்ணாடியினாலே பார்த்தாலன்றிக் காணக்கூடாத அளவு 
மகா நுண்ணியவைகளாயிருக்கின்றன. 

அவைகள் போகப் 
போக ஒன்றுடனேயொன்றுகூடி வரவரப் பருத்துக் கடைசியி 
லே நாளங்களுடனே பொருந்துகின்றன . 

ரு . மாசயனிகள் சரீரத்திலே மூளையைத்தவிர மற்றெல் 
லாப் பகுதிகளிலும் உண்டு . ஆனாலும் அவைகள் மூளையி 
லும் இருக்கும் என்றதாக எண்ணுகிறார்கள் . 


சக - ம் படம் . 


8 


T 


8 


UTS 


* 


சக - ம் படம் . 1 , முள்ளந்தண்டு , 2 , 2 , இரசாயனிகளும் , அவைகளின் கிரந்திகளாகிய 
திரட்சிகளும் , 3 , 3 , 3 , இரசதாரை . 4 , இரைப்பை . 5 , பெருங்குடல் , இவையில் தொ 
த்ெது அவளிகைமடிதூக்குது . 7 , ஈரல் , 8 , விதானம் , 9 , இரத்தாசயம் , 10 , 10 , சுவர 
சப்பை . 11 , கண்டரை . 


சோஷணக்குழல்களின் விவரம் . 


வு 


சு . இந்தக் குழல்கள் சிறுமணிக்கோவையைப்போல நெடு 
கத் திரட்சிதிரட்சியாகத் தோன்றுகின்றன் . அவைகளுக் 
குள் அநேக கபாடங்கள் இருப்பதினால் தானே இப்படித் 
தோன்றுகின்றன. நாடி நாளங்களென்னுங் குழல்களுக்குப் 
போல இக்குழல்களுக்கும் மூன்று கவசங்கள் உண்டு . 


எ . கழுத்து கமுக்கட்டு முதலிய உடம்பின் பகுதிகளில் 
இந்தக்குழல்கள் சோஷணக்கிரந்திகளுக்கு ஊடாகப்போகின் 
றன . இக்கிரந்திகள் சிறியவைகளும் மெதுவானவைகளுமா 
யிருக்கின்றன. வியாதியாயிருக்கும்பொழுது சிலவேளை இக் 
கிரந்திகள் வீங்கிப் புடைத்துத் திரளுகின்றன. அப்படிக் 
கொத்த சமயங்களில் நெறிகட்டியிருக்கிறதென்று சொல்லு 
வார்கள் . 


சோஷணஉறுப்புகளின் தொழில். 


வு . இரசாயனிகளும் மாசயனிகளும் முடிவிலே நாளங் 
சளில் பொருந்துகிறதிலும் அவைகளுடைய கட்டுப்பாடுக 
ளிலும் ஒன்றையொன்று ஒத்திருக்கின்றன. ஆனாலும் அ 
வைகள் கொண்டுபோகும் நீரிலும் அவைகளின் தொழிலி 
லும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகின்றன . 


கூ . இரசாயனிகள் சிறுகுடலிலே கிளம்பி அங்குள்ள போ 
சனத்திலுள்ள சாரத்தைமாத்திரம் உறிஞ்சிக்கொண்டு அதில் 
மீந்ததைத் தள்ளிவிடுகின்றன . 


க 0 . மாசயனிகள் சரீரத்திலுள்ள பதார்த்தங்கள் நீராயி 
ருந்தாலும் சரி வைரமாயிருந்தாலும் சரி அவைகளிலுள்ள 
அணுக்களின் உயிர் நீங்கினகாலத்தில் அவைகளை உறிஞ் 
சிக்கொண்டு போவதுமன்றி அவைகளின்வாயிலே உடம் 
புக்குரியனவாயிராத அந்நியபதார்த்தங்கள் அகப்பட்டாலும் 
அவைகளையும் வாங்கிக்கொண்டுபோகின்றன . இத்தொழில் 
களினாலே சரீரம் அணுவணுவாய் மாறிப்போகின்றது . இ 
தைக்குறித்து கசும் அதிகாரம் எ - வாக்கியத்தைப் பார்க்க 
வும் , 

புறனடை.- இலங்கனம் பட்டினி முதலிய காரணங்களி 
னால் இரைப்பையிலே இரை இல்லாதிருக்கும் சமயங்களில் 

8 


வச சோஷணஉறுப்புகளின் தொழில். 
மாசயனிகள் உடம்பிலேயுள்ள கொழுப்பை உறிஞ்சித் தி 
ரும்ப நாளங்களுக்குட் கக்கிவிடுகின்றதினால் சீவன் காக்கம் 
படுகின்றது . . இவ்விதமாக கொழுப்பு எடுபட்டுப்போவதி - 
னாலேதான் காய்ச்சலாயிருந்தவர்களுக்கு முகம்வாடி உடம்பு 
சுருங்கித்தோன்றுகின்றது . கயரோகம்வந்தால் ஆட்களுடை 
ய அவயவங்கள் சுருங்குவது , இவ்விதமாய்க் கொழுப்பு உறிஞ் 
சப்படுவதினால் மாத்திரமல்ல இன்னும் சரீரத்திதுள்ள தசை 
முதலிய வைரமான பொருள்கள் சுவற்றப்படுவதினாலுந் 
தான் . 


உதாரணம் . - அதிக குளிரான சில தேசங்களிலேயுள்ள 
கரடிகள் கோடைகாலம் முழுதும் இரைதேடித்தின்று கொழுப் 
பேறியபின் கூதல் விறைக்கும் மாரிகாலமெல்லாம் குகைக் 
குள்ளே புகுந்து அங்கே நெடுநித்தினாகொள்ளுகையில் தங் 
களிலே வைத்த கொழுப்பினாலே போஷணம் அடைந்து 
திரும்ப கோடைகாலமாகும் பொழுது வசக்கெட்டுக் கொஞ்ச 
மும் கொழுப்பில்லாமல் எலும்புந்தோலுமாய் வெளிக்கிடு 
சின்றன . 

கக . சோஷணஸ்தானங்கள் : அவையாவன ; சோஷணக் 
குழல்கள் விசேஷமாய்க் கிளம்புமிடங்கள் , இரைப்பையிலும் 
குடல்களிலும், சுவாசப்பைகளிலும் , தோலிலும் - இருக்கின் 

சுவாசப்பைகளிலேயுள்ள சோஷணம் மிகுதியாயிருப் 
பதுமன்றி அது கெதியாகவும் நடக்கின்றது . 

திருட்டாந்தம்.- நோயாளிக்கு வருத்தம் தோற்றாமல் வைத் 
தியன் மயக்கும் மருந்தை மணக்கக் கொடுக்கும்பொழுது சண 
த்திலே உண்டாகும் மயக்கத்தினாலே இதுகாரியம் விளங்கும் . 
எப்படியெனில் அம்மருந்து சுவாசப்பையிலுள்ள சோஷணக் 
குழல்கள் வழியாய் மூளைக்குச்சென்று அறிவைக் கெடுக்கின் 
றது . , 


றன . 


சோஷணஉறுப்புகளைப் பேணும் முறை . 


வுரு 


ச 2 - ம் படம் , 


10 


TTs 


T 


17 


13 


121 


-12 


92 - ம் படம் . 1. இடச்சிரவம் , 2 , வலச்சிரவம் . 3 , இடச்சடரம் . 4 , வலச்சட 
ரம் . 5 , வலச்சிரவத்திலிருந்து கிளம்பும் கண்டரையின் வில் . 6 , கண்டரை . 7 , 7 , அதக் 
காயத்தின் நாடி . 8 , 3 , உற்காயத்தின் நாடி . 9 , 9 , கழுத்தின் நாடி . 10 , 10 , கழுத்தின் 
நாளம் . 11 , 11 , உற்காயத்தின்நாளம் . 12 , 12 , அதக்காயத்தின் நாளம் , 13 , கீழ்க்குகாநா 
எம் . 14 , மேற்குகாநாளம் . 15 , இரத்தாசயத்தின் வல இட அறைகளுக்கு இடையேயிருக் 
கும்பித்தி . 16 , 16 , புப்புசநாடி . 17 , 17 , புப்புசநாளம் , 18 , சிறு குடலிலிருந்து கிஎம் 
பும் ரசாபனிகள் . 19 , ரசதாரை, 20 , 20, அதக்காயத்தாலே ஏறும் மாசாயனிகள் . 21 , 21 , 
உற்காயத்தின் மாசாயனிகள் . 


‘ வுசு 


சோஷண உறுப்புகளைப் பேணும் முறை , 


சோஷணஉறுப்புகளைப் பேணும் முறை , 


க 2 . சுகத்துக்கு இணங்கியவைகளும் இணங்காதவைக 
ளும் சோஷணக்குழல்கள் வழியாய் உடம்பிலே சேரலாம் . 
இக்குழல்களின் தொழில் பலகாரணங்களினாலே சிலவேளை 
கெதியாகவும் சிலவேளை மந்தமாகவும் நடக்கும் . இவைக 
ளை இயக்குங்காரணங்கள் இன்னவென்று அறிகிறது மிகவும் 
கலம் . பின்சொல்லப்படும் காரியங்களினாலே அவைகளில் 
சில விளங்கும் . 

கங . நல்லபோசனம் சாப்பிட்டுக் குளிரில்லாத சுத்தக்கா 
ற்றுள்ள இடங்களிலிருப்பவர்களில் பார்க்க ஒழுங்கின்றிச் 
சாப்பிட்டுச் சகதிசள்ளல் மிகுதியாயிருக்கும் இடங்களிலிருப் 
பவர்களிலே தொற்றுவியாதிகள் மிகவும் சுறுக்காய்ப் பற்று 
கின்றனவென்பது கண்கண்ட காரியம் . 

புறனடை.- அலுவலின் முகாந்திரமாய் வீட்டைவிட்டுக் 
காட்டிலே சஞ்சாரம்பண்ணுகிறவர்களுக்கு , காட்டில் எழும் 
பும் நச்சுக்காற்றுச் சோஷணவழியாய் உடம்பிலே சேருவது 
காட்டுச்சுரம் உண்டாவதற்கேதுவாயிருக்கின்றது . பசி , தா 
கம் , குளிர் , களை என்பவைகளினாலே சரீரத்திலுள்ள சோஷ 
ணம் கெதிகொள்ளுகிறபடியால் - கூடியமட்டும் இவைகளை 
விலக்கிக்கொண்டால் , காய்ச்சலுக்கு அதிகம் இடமிராது . 
இராக்காலத்திலே நச்சுக்காற்று அதிகமாக எழும்புகிறதினால் , 
இரவிலே வேலை செய்வதும் காலையிலே வெறுவயிற்றோடே 
வெளியே செல்வதும் ஆகாது . 

கச . வியாதியாய்க் கிடக்கிறவர்களைப் பராமரிக்கிறவர்க 
ளின் மேனியும் உடுப்பும் சுத்தமாகவும் கூடியமட்டுக்கு வேர் 
வையில்லாமலும் இருக்கவேண்டும் . வியாதிக்காரன் கிட்க் 
கும் வீடு ஈரிப்பில்லாததாகவும் இருக்கவேண்டும் . இவ் 
விதமான காரியங்களைக் கவனித்து வருவது வைசூரி சின்ன 
முத்து முதலான தொற்றுவியாதிகளை உண்டுபண்ணும் நச்சுக் 
காற்றுச் சோஷணக்குழல்களினால் சுவற்றப்படாமல் தடுத் 
துக்கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும் . 

புறனடை .-- தொற்றுவியாதியுள்ள ஒரு ஆளைப்போய்ப் பார்த் 
தபின்பு , குளித்து உடுப்பைமாற்றிக்கொள்வது நல்ல புத்தி . 


சோஷணஉறுப்புகளைப் பேணும் முறை . வுஎ 
கரு . பெலன் கொடுக்கக்கூடியதும் சுறுக்கிலே சமிக்கக் 
கூடியதுமான தீனைக் குறிக்கப்பட்டவேளைகளில் கணக்காய்ச் 
சாப்பிடவேண்டும் . போசனம் சமிபாட்டிலேபோகும்பொ 
ழுது இரசாயனிகள் கெதிகொண்டு தங்கள் தொழிலை நடப் 
பிக்கும் வேளையில் தோலிலும் சுவாசப்பைகளிலுமுள்ள மா 
சயனிகள் தூங்கி மந்தமாகி நச்சுக்காற்று முதலியவைகளைச் 
சுவற்றமாட்டாவாம் . ஆகையினால் வியாதிக்காரரைப் பரா 
மரிப்பவர்களுக்கும் வீட்டிலுள்ள பிள்ளைகுட்டிகளுக்கும் ஏற் 
றபடி போசனம் கொடுப்பதற்கு விழிப்பாயிருக்கவேண்டி 
யது . 

புறனடை .-- அநேகர் பேதிவியாதி , வை சூரி முதலானவை 
களைத் தொற்றாமல் தடுக்கும்படி புகையிலை தின்பதுங் குடிப் 
பதும் , சிலவேளை . அரக்குக்குடிப்பதும் உண்டு . இவைக 
ளைப் பரிமாறுகிறவர்களுடைய சோஷணத்தின் கெதி குறை 
யாமல் அதிகப்படும் . இப்படியே வியாதிக்காரனில் பிடித் 
திருந்த நச்சுப் பதார்த்தம் தங்கள் உடம்பிலே தடையின்றித் 
தோற்றத்தக்கதாக எதுப்பண்ணிக்கொள்ளுகிறார்கள் . 

கசு . கொப்புளங்கொண்டு வெளித்தோல் . எடுபட்ட 
விடங்களிலுள்ள சோஷணம் வெகுகெதியாயிருக்கின்றது . 
அப்படிப்பட்ட இடங்களில் பூச்சுமருந்து முதலான்வைக 
ளைப் பூச அந்தமருந்து தோலிலுள்ள மாசயனிகளின் துவாரங் 
களில் பொருந்தியிருப்பதினாலே கெதியாக உள்ளே சுவறிச் 
சரீரம் முழுதும் செல்லுகின்றது . ஆணி , முள்ளு முதலிய 
வைகள் ஏறின இடங்களிலும் இப்படியே ஆகும் . 

புறனடை .-- க - வது . காயம்பட்டவேளையில் அந்தக் காயத் 
தைச் சுத்தத் தண்ணீரினால்மாத்திரம் நன்றாகக்கழுவி அழற்றத் 
தக்க மருந்துகள் ஒன்றும்போடாமல் விட்டுவிடவேண்டும் . 
கை காலிலே விஷந்தீண்டினால் - உடனே , கயிற்றினாலே 
அல்லது சவுக்கச்சீலையினாலே அதற்குமேலே சற்றுத்தள்ளி 
வரிந்துகட்டி இரத்தம் பாய்ந்தால் உடனே அதை உறிஞ்சி 
எடுக்கவும் பாயாதிருந்தால் அந்த இடத்திற் பொசியத்தக்க 
தாய்க் கீறிக் கொஞ்ச இரத்தம் எடுக்கவேண்டும் . ஏனென் 
மூல் அந்தக்கட்டினால் சோஷணமுந் தடைப்பட்டு வெளியே 
சிந்தும் இரத்தத்தோடே விஷமும் கழுவுண்டுபோம் .. சில 
வேளை விஷக்கடிவாயிலே இரத்தம் உறிஞ்சிய பின் காடிக்கா 
ரத்தினாலே சுட்டால் நல்லது . 

3 * 


வுவு சோஷணஉறுப்புகளைப் பேணும் முறை . 

உ - வது . பிரேதத்தை அடக்கம்பண்ணுவதற்காவது அதைச் 
சோதிப்பதற்காவது அளையும்போது கைக்கு எண்ணெய் பூசிக் 
கொள்வது நல்லது . இப்படிச்செய்தால் கையின்தோலில் 
இருக்கும் வெடிப்பு கீறு இவைகள் வழியாய் எதும் விஷப 
தார்த்தம் உடம்பிலே சேராதபடிக்கு அது தடுத்துக்கொள்ளக் 


கூடும் . 


நா.- வது . உடம்பிலே புண்ணிருக்கும் பொழுது ஏதும் நச் 
சுப்பதார்த்தங்களை அளையில் அவைகள் உடம்பிற் படுமுன் 
னம் நீர் சுவறக்கூடாத சேர்வைச்சீலையினால் புண்ணைமூடி 
ஒட்டிக்கொள்ளவேண்டும் . 


விசர்க்கம் . 


வுகூ 


ஏழாம் பகுதி . 


கரு . அதிகாரம் . 


விசர்க்கம் . 


க . தேகத்திலே வேற்றுமையான தோற்றமும் தன்மையு 
முள்ள நீரும் வைரமுமான அநேகம் பொருள்கள் உண்டு . 
இவைகள் விசர்க்க உறுப்புகளின் தொழிலால் உண்டாகின் 
றன . 

இவ்விசர்க்கஉறுப்புகளில் சில ஏகத்துக்கொரு கட் 
டுப்பாடாயும் மற்றவைகள் பலசிக்குள்ள கட்டுப்பாடாயும் 
இருக்கின்றன . 


விசர்க்கஉறுப்புகளின் விவரம் : 
உ . விசர்க்க உறுப்புகள் மூன்று வகைப்படும் . அவையா 
வன : வியோகிகள் , குதுவங்கள் , கோளங்கள் என்பவைகளே . 

ந . வியோகிகள் என்பன தந்துகிகளின் தலைப்புகளாம் . 
அவைகள் உடம்பினுட்பகுதிகளிலே முடிபவைகளாகிய உள் 
வியோகிகளென்றும் , மேனியிலே முடிபவைகளாகிய வெளி 
வியோகிகள் - என்றும் இரண்டாக வகுக்கப்பட்டிருக்கின் 


றன . 


. 


ச . குதுவங்கள் மேனியில் உள்தோலிலும் குடலினுட் 
சவ்வாகிய சிங்காணசில்லியிலும் இருக்கும் சிறுசிறு பைக 
ளாம் . தோலிலே காணப்படும் சிறுக்கண்ணறைகள் இவை 
களின் வாய்களாம் . 
இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - குதுவம் , கோளம் , சிங்காணசில்லி , தந்துகி , பிருக்கம் , 
விசர்க்கம் , வியோகி , 


விசர்க்கஉறுப்புகளின் தொழில். 


னவைகள் . 


ரு . விசர்க்கஉறுப்புகளுக்குள் கோளங்களே விசேஷமா 

அவைகள் நுண்ணிய நாடிகளும் , நாளங்களும் , 
விசர்க்கக் குழல்களும் திரண்டிருப்பதினால் உருப்பெற்றிருக் 
கின்றன . இக்கோளங்களின் பருப்பம் பயறளவு முதல் 
பனங்காயளவு ஈறாக ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படும் . 
கோளங்கள் எவ்வளவு : சிறியவையாயிருந்தாலும் அவைகள் 
ஒவ்வொன்றிலுமிருந்து அததற்குரிய நீர் வெளியே பாய்வதற் 
கு ஒவ்வொரு குழலுண்டு . 


விசர்க்க உறுப்புகளின் தொழில் . 
சு . விசர்க்கங்கள் எல்லாம் இரத்தத்தில் உண்டாகின்றன . 
இரத்தம் பற்பல கோளங்களுக்கும் குதுவங்களுக்கும் செல் 
லும்பொழுது அதின் கூட்டுகளும் தன்மையும் ஒத்திருக்கின் 
றன. ஆனாலும் அவைகளாலே இரத்தத்திலிருந்து கழியும் 
அந்தந்த நீர் ஒன்றுக்கொன்று மிகவும் வேற்றுமையாயிருக்கின் 
றது . . பலவிதமான கழிப்புகளை உண்டாக்குவதுதான் கோ 
ளங்களின் தொழில். அப்படியே உமிழ்நீர்க்கோளங்கள் 
உமிழ் நீரையும் ; ஈரல் , மஞ்சணிறமான கசந்த பித்தத்தையும் ; 
பிருக்கங்கள் , உவர்ப்புள்ள அமரியையும் கழிக்கின்றன . 

எ . தேகவளர்ச்சிக்கு வேண்டியிராதவஸ்து யாதொன்றி 
ருந்தால் , அது சோஷணக்குழல்களால் உறிஞ்சப்பட்டு அவை 
களின் வழியாய் இரத்தத்துக்குள்ளே சேர்ந்து முன்சொல்லப் 
பட்ட கோளங்கள் வழியாக அந்தந்த விசர்க்கமாய்க் கழிந்து 
போகும் . 

திருட்டாந்தம் .-- குடித்து வெறித்து மயங்கிக்கிடந்த ஒருவ 
னைச் சில வருஷங்களுக்கு முன் வைத்தியசாலை ஒன்றிற் 
சொண்டுபோய்விட்டார்கள் . . அவன் கொஞ்சவேளைக்குள் 
ளே அங்கே இறந்துபோக , வைத்தியர் அவனுடைய மூளை 
யைச் சோதித்து அதிலே ஒரு சிறங்கை சாராயங்கலந்த தண் 
ணீர் கண்டெடுத்தார்கள் . அச்சாராயம் மூளையிலுள்ள வியோ 
கிகளின்வழியாய் அங்கே கக்கப்பட்டிருந்தது . 


விசர்க்கஉறுப்புகளைப் பேணும் முறை . 
வு . கோளங்களின் வழியாகக் கழிந்துபோகவேண்டிய 
வைகள் ஒழுங்காகக் கழியாதிருந்தால் வியாதியுண்டுபடும் : 


விசர்க்கஉறுப்புகளைப் பேணும் முறை . 


தோலின்வழியாய் நித்தமும் கழியவேண்டியவைகள் தடைப் 
பட்டால் சுரம் சலதோஷம் முதலானவைகள் உண்டாகும் . 
ஈரலிலிருந்து பாயும் பித்தநீர். தடைப்பட்டால் அசீரணம் 
உண்டாகும் . கோளங்களின்வழியாய்க் கழியவேண்டிய 
மற்றவைகளேதும் தடைப்பட்டால் சரீரத்துக்குள்ளிருக்கும் 
உறுப்புகளிலே குழப்பம் உண்ட 

-ாகும் . 
- புறனடை.-- உட்கொள்ளும் வெறியுள்ள வஸ்துக்கள் சரீ 
ரத்திலிருந்து கழியவேண்டியவைகளைக் குழப்பி அவைகளை 
உடம்பிலே அடங்கப்பண்ணி மூளையின் . பதார்த்தத்தைக் கெ 
டுப்பதுதான் , குடிவெறியர் பெரும்பாலும் நெடுவயதுக்கிராமற் 
போவதற்கு ஒரு காரணம் . 

க . விசர்க்கங்கள் எல்லாம் இரத்தத்திலிருந்து உண்டாவதி 
னால் சரீரத்தின் அந்தந்தப் பகுதியிலுள்ள இரத்தத்தின் அள 
வுக்குத்தக்கதாய் அங்கே உண்டாகும் விசர்க்கங்களின் தன் 
மையும் இருக்கும் . இரத்தம் எவ்வளவுக்குக் குறையுமோ 
அக்குறைவுக்குத்தக்கதாக விசர்க்கமுங்குறைந்து அதின் தன் 
மையும் மாறிப்போம் . 

திருட்டாந்தம் .-- ஒருவனுடைய இரத்தம் மிகுதியாக வெ 
ளியே பாய்ந்துபோனால் கொஞ்சவேளைக்கு அவனுடைய மி 
டறுவரண்டு தோல் குளிர்ந்து வெளிறிப் பசுமையற்றுப்போம் . 
இப்படியே மிடறு , தோல் ; இவைகளின் விசர்க்கங்கள் தடைப் 
பட்டு நிற்கிறதைக் கண்டுகொள்ளவும் . 

க 0 . ஒரு விசர்க்கஉறுப்பின் முயற்சி , அளவுக்கு எவ்வளவு 
மிஞ்சுகிறதோ அவ்வளவாக அதின் இயல்பும் பேதமாகும் . 
அவ்வுறுப்பில் ஒன்றை அளவுக்குமிஞ்சி முயற்சிப்படுத்தி 
விட்டால் அதற்குத்தக்கதாய் அதின் வேகமும் முயற்சியும் 
பின்னால் குறைந்துபோம் . அது மிகவும் பெலவீனப்பட் 
டுக் கடைசியிலே அதின் தொழில் முழுதும் நின்றுவிடவுங் 


கூடும் . 


திருட்டாந்தம் .-- புகையிலை வெற்றிலைபாக்கு மென்று உ 
மிழ்நீரை ஒயாமல் துப்பும் பழக்கத்தினாலே உமிழ் நீர்க்கோ 
ளங்கள் பெலவீனப்பட்டுப்போவதுமன்றிச் சிலரில் அப்பெல 
வீனம் சரீரமடங்கலும் தாவுகிறதுபோலத் தோற்றும் . 

கக . ஆளுடைய மனம் அல்லது குணாகுணங்கள் இருக் 
கும் தன்மையின்படியே விசர்க்கத்தொழிலும் நடக்கும் . 


விசர்க்கஉறுப்புகளைப் பேணும் முறை . 


உதாரணம்.- உருசியான போசனம் மணத்தவுடனே வாய் 
ஊறுகின்றது . .ஆரும் பிராண சிநேகிதன் இறந்துவிட்டான் 
என்ற செய்தி கேட்டவுடனே கண்ணீர் வடிகின்றது . 
புறனடை - சரீரத்திலுள்ள பல உறுப்புகளும் ஒன்றுடனே 
யொன்று ஒத்துணரும் ஐக்கம் எவ்வளவு நுட்பம் . அதெப் 
படியெனில் பனி மிகுந்த இராக்காலங்களிலே தோலிலே 
படும் குளிரினாலே வேர்வையுள்ளடங்க வயிற்றுக்கழிச்சல் , 
வயிற்றுளைவு , பேதிவியாதி முதலியவைகள் உண்டுபடுகின்ற 
ன . இவைகள் உண்டானகாலத்தில் மேனியை உரைஞ்சிச் 
சூடாக்கித் தோல் தனக்குரிய தொழிலைத் திரும்பவும் நடத்தப் 
பண்ணிக்கொள்வதினால் அவைகளை நீக்கலாம் . 


போஷணம் . 


எட்டாம் பகுதி 


கசு . அதிகாரம் . 


போஷணம். 
க . இரத்தம் பிராணிகளுக்குப் போஷணம் கொடுக்கும் 
நீராயிருக்கின்றது . இரத்தத்தை உடம்பிலிருந்து வாங்கின 
பின் , அது வசா என்னும் நீர்த்த பகுதியாயும் கட்டி என்னும் 
உறைந்தபகுதியாயும் இரண்டாய்ப் பிரிகின்றது . 

மேலும் 
வசாவைமாத்திரம் எடுத்துக்காய்ச்ச அது இரண்டாய்ப்பிரி 
யும் . அதிலொரு பிரிவு கட்டி , மற்றது நீர் . 

உ . இரத்தம் எப்பொழுதும் சிவந்திருக்கிறதில்லை . அது 
மச்சங்களில் வெண்மையாயும் , பூச்சிகளில் தண்ணீர் நிறமா 
கவும் , வேறுசில மிருகங்களில் மஞ்சள் நிறமாகவும் இருக் 
கும் . உடம்பின் எல்லாப்பகுதிகளிலும் சிவந்த இரத்தமுள்ள 
பிராணி ஒன்றுமில்லை. மனிதனுடைய உடம்பிலுள்ள பந் 
தனங்களிலும் , வன்னசைகளிலும் , கண்ணிலுள்ள சில பகு 
திகளிலும் வெள்ளை இரத்தமேயன்றிச் சிவந்த இரத்தமில்லை . 

ந . போஷணம் என்பது சரீரத்திலுள்ள பல பகுதிகளை 
யும் புதுப்பிக்கிற தொழிலாம் . உடலிலே உணவு சமிப்ப 
தும் , உடம்பிலே இரத்தம் ஓடுவதும் , அதிலே சோஷணம் 
நடைபெறுதலும் , உடம்பின் போஷணத்துக்கு உதவியான 
முயற்சிகளாயிருக்கின்றன . அவைகளில் ஒன்றுதானும் கெட் 
டாலும் போஷ்ணம் நடவாது . 

சு . போஷணம் என்னும் தொழிலினால் சரீரம் வளருகின் 
றது . ஒரு கருத்தாய்ப்பார்த்தால் போஷணமும் விசர்க்கத் 
தொழிலில் சேர்ந்தது என்று சொல்லலாம் . அதினாலே பல 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - சோஷணம் , தசிரம் , போஷணம் , வசா , விசர்க்கம் 


போஷணம் . 


விகற்பமான அணுத்திரள்கள் இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட் 
டுச் சரீரத்திலே அவ்வவ்விகற்பமான அணுக்கள் சேரவேண் 
டிய பகுதிகளுக்குக் கொண்டுபோய்ச் சேர்க்கப்படுகின் 


றன . 


ரு . போஷணக்குழல்களின் தொழில் சோஷணக்குழல் 
களின் தொழிலுக்கு மாறாயிருக்கின்றது. போஷணக்குழல் 
--கள் தேகத்தை அதிக திட்பநுட்பமாய்க்கூட்டிக்கட்டச் சோ 
ஷணக்குழல்கள் கெதிகொண்டு அப்பின்னலான கட்டை 
: 
நுகைத்துக்குலைக்கின்றன. ஆகிலும் இச்செயல்கள் தேகம் 
எங்கும் ஒருமிக்க நடக்கும் பொழுது உடம்பின் உருவமும் 
அழகும் குறையாமல் இருக்கின்றன. 

புறனடை.- சரீரம் காலத்துக்குக்காலம் . மாறுதலடையும் 
தன்மையை அறியில் ஏதும் ஒருவகை மிருகம் மூன்றைவிட் 
டுக்கொண்டு அவைகளில் ஒன்றின் எலும்பைப்பார்த்தால் 
சுபாவத்தின்படி வெள்ளையாயிருக்கும் . மற்றை இரண்டுக் 
கும் ஒருமாதவரைக்கும் இரையோடே மஞ்சிட்டிமுதலியவை 
களைக் கலந்து கொடுத்துவந்து , பின்பு இரண்டுக்கும் மஞ்சிட் 
டிகொடாமல் நிறுத்திக்கொண்டு உடனே ஒன்றின் எலும் 
பைப் பார்த்தால் அது சுபாவத்திற்குமாறாக ,மஞ்சிட்டிச்சாய 
நிறங்கொண்டிருக்கும் . ஒருமாதஞ்சென்று மற்றதின் எலும் 
பைப் பார்த்தால் , அது . சுபாவத்தின்படி வெள்ளையாயிருக்கும் . 
இதினால் எலும்புகளும் காலத்துக்குக்காலம் மாறுகின்றன 
வென்பதைக் கண்டுகொள்ளவும் . மேலும் திருத்தியாகச் 
சாப்பிடுவதினால் சரீரம் புஷ்டியாகின்றதும் , பட்டினியினால் 
மெலிந்துபோகின்றதும் அது காலத்துக்குக்காலம் மாறுபடுத . 
லுக்கு அத்தாட்சியாம் . 

சு . சரீரத்திலுள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் புதுப்பிக் 
கப்படுவது பெரிய நாடிகளில் இரத்தம் ஓடுவதினாலல்ல , போ 
ஷணத்தந்து கிகளென்னும் கூந்தலான சிறு குழல்களின் மு 
யற்சியினால்தான் ஆகின்றது . 

எ . சோஷணம் போஷணம் என்னும் முயற்சிகள் இரண் 
டினாலும் ஏறக்குறைய எழுவருஷத்துக்கொருதரம் சரீரம் மு 
ழுவதும் முற்றாக மாறுதலட்ைகின்றது . இப்படி மாறுதல். 
டையுங்கால அளவு அவரவர் சரீரப்போங்குக்கும் பழக்கத் 
துக்கும்தக்கதாகப் பேதப்படும் . இவ்விதமாகச் செனனகால 
முதல் மரணகாலம் அளவாக ஒவ்வொருவனுடைய சரீரமும் 
வேளைக்குவேளை - இடைவிடாமல் பேதப்பட்டுவருகின்றது . 


போஷணம் . 


வு . இரத்தம் உடம்பிலே சுற்றி ஓடுகையில் அங்கங்கேயுள் 
ள போஷணக்குழல்கள் அந்தந்த உறுப்புக்கொத்த அணுக்க 
ளை இரத்தத்திலிருந்து பகுத்தெடுத்து அங்கங்கே பிரித்து விடு 
கின்றன . இவ்விதமாகத் தேகம் அடங்கலும் இரத்தம் இவ்வி 
தமாய் ஓட அதிலுள்ள உறுப்புகள் எல்லாம் தங்கள் தங்கள் 
வளர்ச்சிக்கான அணுக்களை வாங்கிக்கொள்ளுகின்றன . இன் 
னும் இச்செயலைக்குறித்துத் தெளிவாய்ச் சொல்லுகில் , சீவ 
நீர் என்னும் இரத்தம் உடம்பிலுள்ள ஒவ்வொரு உறுப்புக் 
கும் ஓடி அருகப்போக அந்தந்த உறுப்புக்குரியதாய் இரத் 
தத்திலிருக்கும் அணுக்கள் - லாம் அந்தந்த உறுப்பிலிருக் 
கும் கவர்ச்சியைக்கண்டு ற்கமைந்து இரத்தத்தைவிட்டு 
அந்தந்த உறுப்போடே கூடிக்கொண்டு உடனே அந்தந்த 
உறுப்பின் சுயதன்மையாய் மாறுகின்றன.. இப்படியே 
எலும்பு , பேசி , நரம்பு , தோல் முதலிய சரீரப்பகுதிகள் எல் 
லாம் இரத்தத்திலிருந்துண்டாகின்றன . 

திருட்டாந்தம் . - ஒரு எலும்பு முரிந்தகாலத்தில் , அல்லது 
ஒருநரம்பு அறுந்தவேளையில் , அயலாக இருக்கும் சுகமான 
பகுதிகளிலுள்ள நுண்ணிய தசிரங்கள் உடனே நீண்டு முரிந்த 
எலும்புகள் பொருந்தவேண்டிய இடங்களில் என்புப்பதார்த் 
தத்தையும் , அறுந்த நரம்பு கூடவேண்டிய இடத்தில் நரம்புப் 
பதார்த்தத்தையும் சேர்ப்பதினால் அவைகள் பொருந்துகின் 
றன . 


கசு 


சுவாச உறுப்புகள் . 


ச - ம் படம். 


- 


. 


AlE 


WA 


சக - ம் படம் .. 1, செவியடிக்கோளம் . 2 , தாடையுட்கோளம் . 3 , நாக்கீழ்கோளம் , இம் 
மூன்றும் உமிழ்நீர் பொசியும் கோளங்கள் . 4 , கிருகம் , . 5 , இரைக்குழல் , 6 , 6 , இடச் 
சுவாசப்பை . 7 , 7 , வலச்சுவர்சப்பையில் ஓடியிருக்கும் சவாசக்குழற்கிளைகள் , இவைகளின் 
நனிகளிலே சுவாசக்கண்ணறைகள் - தெரிவன . 8 , இரத்தாசயம் . 9 , இரைப்பை , 
10 ; 10 , ஈரல் . 11 , 11 , 11 , சிறுகுடல் , 12 , 12 , 12 , பெருந் தடல் . 13 , 13 , விதானம் , . 


சுவாசஉறுப்புகள் . 


ஒன்பதாம் பகுதி . 


கஎ . அதிகாரம். 


சுவாச உறுப்புகள். 
க . சாப்பிட்டபோசனத்திலிருந்து உடம்பைப் போஷிக் 
கும் பங்கு முன்கழுத்தடியின் இடப்பக்கத்திலிருக்கும் நா 
ளத்துக்குட்சென்று அதின்வழியாய் இரத்தாசயத்தின் வலப் 
பைக்குள்ளே செல்லுகின்றது . இந்தப்பையில் வந்துவிழும் 
நீர் அன்னரசங்கலந்த காரிரத்தமாயிருக்கின்றது . இந்நிலை 
யில் அன்னரசமாவது காரிரத்தமாவது தேகவளர்ச்சியை அதி 
கப்படுத்த , அல்லது சரீரத்தின் பழுதுகளைத்திருத்த ஏற்றதல்ல . 
ஆதலால் அன்னரசம் இரத்தமாகமாறவும் காரிரத்தம் தன்னி 
லுள்ள அசுத்தங்களிலிருந்து நீங்கவும்பண்ணத்தக்க ஒருசெ 
யல்வேண்டும் . அந்தச் செயல் சுவாசஉறுப்புகளினாலா 
கின்றது . 


சுவாச உறுப்புகளின் விவரம் . 


2. சுவாச உறுப்புகளாவன : புப்புசமாகிய சுவாசப்பை , 
தமரசமாகிய சுவாசக்குழல் , தமனிகளாகிய கிளைச்சுவாசக் 
குழல்கள் , சுவாசானாயங்கள் அல்லது தமனிகளின் இறுதியி 
லுள்ள வாயுக்கண்ணறைகள் என்பவைகளே . விதானமும் , 
பழுக்களும் , சிலபேசிகளும் சுவாச இயக்கத்துக்கு உதவியாய் 
இருக்கின்றன. 

நா . சுவாசப்பைகள் பொகுட்டுவடிவமாய் நெஞ்சறையின் 
ஒவ்வொருபக்கத்துக்கு ஒவ்வொன்றாக இரத்தாசயத்தைத் 

இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - அமிலதம் . அன்னரசம் , ஆனாயம் , இருந்தாமிலம் . 
இருந்தை . உருசகதம் , சலதம் , தமரகம் , தமனி, நாடி , நாளம் , பரிபுப்புசம் , புப்புசம் , பேசி , 
முருந்து , விதானம், 


கூவு 


சுவாசஉறுப்புகளின் விவரம் . 
தழுவிக்கொண்டு ஒரு நடுச்சவ்வினால் ஒன்றைவிட்டொ 
ன்று பிரிக்கப்பட்டவைகளாயிருக்கின்றன . 

அவைகளின் 
நிறம் வெண்சிவப்பாய்க் கரும்புள்ளியடைசியிருக்கின்றது . 
அவைகளிலே - சுவாசக்கண்ணறைகளும் , சுவாசக்குழல்க 
ளும் , அநேக சிறு இரத்தக்குழல்களும் நரம்புகளும் இசைந்தி 
ருக்கின்றன . அவைகள் அடிக்கழுத்திலிருந்து பழுக்கள் பரி 
யந்தம் விசாலித்திருக்கின்றன . 


சச - ம் படம் . 


9 


1 


சச - ம் படம் . சுவாசஉறுப்புகளின் பாவனை . 1 , 1 , 1 , வலச்சவர்சுப்பை . 2 , 2 , 2 , 
இடச்சுவாசப்பை . 3 , கிருகம் . 4 , சுவாசக்குழல் . .5 , அதின் வலக்கிளை . 6 , அதின் இ 
டக்கிளை . 7 , 7 , 8 , 8 , அவற்றின் கிளைகள் .. 9 , 9 , 9 , வாயுக்கண்ணறைகள் . 

சு . சுவாசப்பை ஒவ்வொன்றும் பரிபுப்புசம் என்னும் சவ் 
வினால் சுற்றப்பட்டிருக்கின்றது . இச்சவ்வு நெஞ்சறையின் 
பக்கங்களையும் அளாவிச் சுவாசப்பைகளையும் மூடுகின்றது . 
சுவாசப்பைக்கும் பரிபுப்புசத்துக்கு முள்ள சேர்மானத்தைத் 
தெளிவாய்க்காட்டுகில் , ஒரு தலையணையிலுள்ள பஞ்சை வாங் : 
கிப்போட்டு அதின் ஒருதலைப்பை உள்ளுக்குச் சொருகினால் , 
அதொரு இரட்டைமடிப்புள்ள பையாய்வரும் . அதற்குள் 
ளே ஒரு வெள்ளரிக்காயை வைத்தால் அவ்வெள்ளெரிக்காய் 
அத்தலையணையுறையால் மூடப்பட்டிருந்தாலும் , முன்பு பஞ் 
சிருந்த பிரகாரம் அதற்குள்ளேயிராமல் அதற்குவெளியே 
இருக்கின்றது . இவ்விதமாகத்தானே சுவாசப்பைக்கும் பரி 
புப்புசத்துக்குமுள்ள சேர்மானமென்றறியவும் . 

புறனடை .-- சுவாசப்பையைமூடி நெஞ்சுக்குள்ளே பரந்தி 
ருக்கும் சவ்விலே வெப்புக்கொண்டால் அந்த வியாதியைச் 
சுவாசக்குத்தென்று சொல்லுவார்கள் . 


சுவாசஉறுப்புகளின் விவரம் . 


கூக . 


ரு . தமரகம் அல்லது சுவாசக்குழல் கழுத்தின் முற்பக்கத் 
திலேகிடந்து தொண்டையிலிருந்து சுவாகப்பைவரைக்கும் 
செல்லுகின்றது . அது மிகவும் இசிவு கொண்ட முருந்துவ 
ளையங்களாலுண்டாயிருக்கின்றது . 

சு . தமனிகளாகிய கிளைச்சுவாசக்குழல்கள் இரத்தாசயத்து 
க்குமேலே சற்றுப்பின்னாக சுவாசக்குழலின் கீழ்த்தலைப் 
பிலே வலமிடமாக இரண்டு கவர்விட்டெழும்பிச் சுவர்சப் 
பைகளுக்குட்சென்று பல கிளையாய்க் . கிளைக்கின்றன . 

திருட்டாந்தம் .-- தமரகமாகிய சுவாசக்குழல் ஒரு மரத்தின் 
அடிக்குச் சமானமாகவும் , தமனிகள் அதின் - இருகவருக்குச் 
சமானமாகவும் , அவைகளிலுள்ள கிளைகள் அம்மரத்தின் கிளை 
களுக்குந் தளிர்களுக்கும் சமானமாகவும் , சுவாசக்கண்ணறை 
கள் அக்கிளைகளின் தலைப்புகளிலே அரும்புகின்ற முகை 
களுக்குச் சமானமாகவும் இருக்கின்றன . 

எ . சுவாசானாயமாகிய நுண்ணியவாயுக் கண்ணறைகள் 
தமனிகளின் கிளைகளின் நுனியிலே இருக்கின்றன . அவை 
களின்பக்கங்கள் மிகவும் மேன்யைானவைகள் . அவைகளின் 
உட்பக்கத்திலே சுவாசக்குழல்களிருப்பதுபோலச் சளியூறும் 
சவ்வுசூழ்ந்து , அளாவி இருக்கின்றது . இக்கண்ணறைகள் 
வித்தியாசமான பருப்பமுள்ளவைகளாய்ச் சுவாசப்பைகளின் 
நடுவிலும் அடியிலும் அதிக ஏராளமாயிருக்கின்றன . 

புறனடை . -- சுவாசக்குழலிலுள்ள பெருங்கிளைகளில் சில 
வற்றிலேயுள்ள சளியூறுஞ்சவ்வுகளிலே சற்றுவெப்புண்டா 
னால் , அதைச் சலதோஷம் அல்லது தடிமன் என்கிறது . அவ் 
வித சொற்பவெப்புமிஞ்சி அங்குள்ள சிறுக்கண்ணறைகளி 
லும் பற்றினால் அதைப் பெருந்தடிமன் என்கிறது . இருமலான 
து நெஞ்சிலே பிடித்த சளிமுதலியவைகளைச் சுவாசக்குழல்க 
ளுக்கூடாகச் சடுதியாய்த் தள்ளிவிடும்படிக்கான ஒரு செய 
லாயிருக்கின்றது . 

புறனடை.- மனிதருக்குள்ளே இவ்வுறுப்புகளின்தன்மை 
விளங்கும்படி ஒரு நாயினது அல்லது . ஆட்டினது சுவாசக்கு 
ழலையும் சுவாசப்பையையும் எடுத்துக் குழலால் ஊதி விம் 
மப்பண்ணவும் . பின்பு அவைகளைவெட்டி உட்பக்கத்தைப் 
பார்க்கவும் . 

வு . விதானமானது நெஞ்சிலிருக்கும் சுவாசஉறுப்புகளை 
யும் வயிற்றிலிருக்கும் சீரணஉறுப்புகளையும் பிரித்து அவை 


9 * 


க் 00 சுவாசஉறுப்புகளின் தொழில்.. 
களுக்கிடையே பரந்து கிடக்கும் ஒரு உறுப்பாம் . அது பே 
சியினாலும் , நடுப்பெற வன்னசையினாலும் உண்டுபட்ட வளை 
யத்தக்க வட்டித்த சவ்வாகி , முள்ளந்தண்டிலும் , நெஞ்செலும் 
பிலும் இருபக்கத்திலுமுள்ள கீழ்ப்பழுவென்புகளின் முருந்து 
களிலும் தொடுத்திருக்கின்றது . 
சும்மாயிருக்கும் 

பொழுது அதின் மையம் நெஞ்சிலே வில் 
வளைவாய் எழும்புகின்றது . பெலனாய் உன்னி மூச்சை வெ 
ளியேவிட அதின் நடுவளைவு நாலாம்பழுவரைக்கும் மிதந்தெ 
ழும்பும் . ஆள் உன்னி மூச்சை உள்ளுக்கிழுக்க அதின் மை 
யம் ஏழாம்பழுவரைக்கும் இறங்கும் . 


கஅ . அதிகாரம் . 


சுவாச உறுப்புகளின் தொழில். 
க . சுவாசம் என்பது வாய் நாசிகள் வழியாக சுவாசப்பைக் 
குள்ளே வாயுவை வாங்குவதும், திரும்ப அதை வெளியே 
விடுவதுமாகிய முயற்சிகளடங்கிய ஓர் , தொழிலாம் . சுவாச 
இயக்கம் பிராணிகளுக்குப் பிரதானமாய் வேண்டியதெதுக் 
காகவெனில் , சரீரத்துக்குத் தேவையற்ற பழைய பதார்த்தங்க 
ளைச் சேர்ந்திருக்குங் காரிரத்தத்தை அப்பதார்த்தங்களினின்று 
பிரித்துச் சுத்திசெய்யும் பொருட்டாகத்தான் . 

புறனடை . --- நாசியானது , மூக்கிலிருந்து அண்ணத்துக்கு 
மேலே வலமிடமாய்த் தொண்டைவரைக்கும் செல்லும் இர 
ண்டு உள் விரிந்த குழாய்கள் . 

2. வாயு சுவாசப்பைக்குள் வாங்கப்படும் பொழுது , விதா 
னம் சுருங்கி ஒடுங்கிக் கீழேபோக , நெஞ்சறை விசாலித்துப் 
பழுக்கள் தங்களுக்கிடையாகவும் மேலாகவும் - இருக்கின்ற 
பேசிகளின் இழுப்பினாலே முன்னாகவும் மேலாகவும் துன்னு 
கின்றன . இப்படியே நெஞ்சறை நாலுபக்கத்திலும் விசா 
லிக்கின்றது . நெஞ்சறை விசாலிக்க , சுவாசப்பையும் ஊதும் : 
அது சுருங்க , சுவாசப்பையும் சுருங்கும் . 


சுவாசஉறுப்புகளின் தொழில் . 
க 0 க 
ந . முன்சொன்ன பிரகாரம் நெஞ்சறை விசாலிக்க , வாய் 
வானது வாய் , மூக்கு , சுவாசக்குழல் என்பவைகளின்வழி 
யாய்ச் சுவாசப்பைக்குள்ளே போய் , அதை விம்மப்பண்ணு 
கின்றது . : இதுவே சுவாசம்வாங்கல் . 

புறனடை . -- பெருமூச்சுவிடல் ; விம்மல் , கொட்டாவி 
இவையெல்லாம் சுவாசம்வாங்கலில் வேற்றுமையான செயல் 
கள் . 

ச . நெஞ்சறை விசாலித்தபின் , பழுக்கள் பதிந்து விதா 
னம் மிதக்க , அவ்வறை ஒடுங்கி உள்ளேவாங்கின சுவாசத்தில் 
ஒருபங்கு சுவாசக்குழல் , வாய் மூக்கு என்பவைகளின்வழி 
யாய் வெளியே தள்ளுப்படுகின்றது . இதுவே சுவாசம் விடல் ." 

புறனடை.- இருமல் , தும்மல் , சிரித்தல் , விக்கல் , காறாப் 
பித்தல் , சுவாசம்விடலில் வேற்றுமையான செயல்கள் . 


சரும் படம். 


8 


-6 


6 . 


5 


6 - ம் படம் . சுவாசத்தொழிலின் விதத்தை விளக்கும் படம் . உடலின் முற்பக்கம் . 
1 , 1 , மூச்சு உள் வாங்கியிருக்க நெஞ்சின்பக்கங்கள் மிதப்பது . 2 , 2 , 2 , அத்தோடும் விதானம் 
இறங்குவது , 3 , 3 , மூச்சு வெளியில் விட்டிருக்க நெஞ்சப்பக்கங்கள் பதிந்து ஒடுக்குவது 
4 , 4 , அத்தோடே விதானம். மிதந்து விடுவது . 5 , 5 , வயிற்றுப்பக்கங்கள் உள்மூச்சுக்கு மிதக் 
கும் பாவனை , 6 , 6 , வயிற்றுப்பக்கங்கள் வெளிமூச்சக்குப்படியும் பாவனை . 


( 502 


சுவாச உறுப்புகளின் தொழில். 


சக - ம் படம் , . 


5 


1 


7 


3 


8 


சக - ம் படம் . 1 , நெஞ்சறை . 2. வயிற்றறை . . 3 , சுவாசம் வெளியில்விட்டிருக்கும் 
பொழுது விதானம் மிதந்து கிடக்கும் பாவனை .. 4 , சுவாசம் உள்ளுக்கு வாங்கியிருக்க , விாதனம் 
தாழ்ந்துகிடக்கும் பாவனை . 5 , அவ்வேளையில் நெஞ்சுமிதக்கும் பாவனை . . 6 , அவ்வேளையில் 
வயிறுமிதக்கும் பாவனை , 7 , 8 , சுவாசம் வெளியில் விட்டிருக்கும் வேளையில் நெஞ்சும் 
வயிறும் ஒடுங்கிக்கிடக்கும் பான்னை . 


ரு . நெஞ்சறை விசாலித்துச் சுவாசத்தைவாங்குவது இரண் 
டு காரணங்களினாலே நடக்கின்றது . க - வது . விதானஞ் சுருங் 
கிப் பதிவதினாலும் , உ - வது . பழுக்கள் உயருவதினாலுந்தான் . 
இதற்கு மாறாக நெஞ்சறை சுருங்குவது , அல்லது சுவாசம்விடு , 
வது பழுக்கள் பதிவதினாலும் விதானம் மிதப்பதினாலும் உண் 
படுகின்றது . இப்படியே இவ்வியக்கங்கள் சீவியகாலம் 
வரைக்கும் ஒன்றுமாறி ஒன்றாய்ச் சுவாசத்தை நடைபெறப் 
பண்ணு கின்றன. 

புறனடை . --ஒருவனுடைய நெஞ்சிலே காதைவைத்துப் 
பார்த்தால் சோலைக்குள்ளேகேட்கும் காற்றிரைச்சல் போன்ற , 


க 0 


சுவாசஉறுப்புகளின் தொழில். 
சத்தங்கேட்கும் . இந்தச்சத்தம் சுவாசப்பைக்குள்ளே காற் 
றுப்போக்கும் வரத்துமாய் இருக்கிறதினால் உண்டுபடுகின்றது . 
இது வளர்ந்தவர்களிலும் குழந்தைகளிலே அதிக தீர்க்கமாகக் 
கேட்கும் . 

சு . முன்சொன்னபடி இரத்தாசயத்திலிருந்து சுவாசப்பை 
களுக்குப்போகின்ற அசுத்தமான காரிரத்தம் , சரீரத்திலுள்ள 
பல உறுப்புகளில் ஒன்றையும் உயிர்ப்பிக்கத்தக்கதல்ல . அது 
அப்படிச்செய்யும்படிக்கு அதிலுள்ள அசுத்தங்களை நீக்கவேண் 
டியது . இப்படி நீக்கினகாலத்தில் இரத்தத்திலுள்ள கருமை 
நிறம் போய் அது தம்பலப்பூச்சி நிறம்போல் கடுஞ்சிவப்பா 
கின்றது . 

எ . இரத்தத்திலே இருந்தாமிலம் என்னும் கரியவாயுக்க 
லந்திருப்பதினால் அதின் கருமைநிறம் உண்டாகின்றது . 
டம்பிலே பழுதுபட்ட அணுக்களின் பிரதான கூறாகிய கரி 
யும் அத்தோடே அமிலதமுங் கூடுவதினாலே இருந்தாமிலம் 
இரத்தக்குழல்களில் உண்டாகின்றது . 

வு . காரிரத்தத்திலே சலிதம் என்னும் வாயுவும் கலந்திருக் 
கின்றது . அது அமிலதத்துடனே கூடுகில் தண்ணீராகும் . 
நாங்கள் தின்னுந் தீனிலிருந்து கரியும் சலிதமும் இரத்தத்தி 
லே சேருகின்றன . அவைகள் தேகத்தைவிட்டுச் சுவாசம் , 
வேர்வை , பித்தநீர் , சலம் முதலியவைகளின்வழியாய்க் கழிந் 
துபோகின்றன . 

புறனடை . - விடுகின்ற சுவாசத்திலே இருந்தாமிலமும் நீர 
ணுக்களும் இருக்கின்றனவென்பதைப் பின்னாற்காட்டும் 
திருட்டாந்தங்களினாலே அத்தாட்சிப்படுத்தலாம் ; 4 - வது . 
முற்றும் தெளிந்த சுண்ணாம்புத்தண்ணீருக்குள்ளே ஒரு குழ 
லைவைத்து அதற்குள்ளே சுவாசத்தை ஊதிவிட , சில நிமிஷங் 
களுக்குள்ளாக : அது கறந்தபால்போல வெண்மைநிறமாய்வி 
டும் . அது எப்படியெனில் , சுவாசத்திலுள்ள இருந்தாமிலந் 
தண்ணீரிலுள்ள சுண்ணாம்பினுடனே சேர்வதினாலே முன் 
அதிலே கண்ணுக்குத் தோற்றாமலிருந்த சுண்ணாம்பு இப்பொ 
ழுது வெண்மையாய்த் தோற்றிநிற்கும் . உ - வது . குளிர்ந்த 
வட்டிலின்மேல் சுவாசத்தை ஊதினால் சில நிமிஷங்களுக் 
குள் அதில் ஈரம் பிடித்திருக்கக்காணலாம் . இந்த ஈரம் சுவா 
சப்பையிலிருந்து வரும் நீரணுக்களாலாகின்றது . கோடை 
காலத்திலே இவ்வித நீரணுக்கள் சுவாசத்திலே வருவது தோற் 


கச 


சுவாசஉறுப்புகளின் தொழில் . 
ராது . பனிக்காலங்களிற் காலைவேளையிலே விடும் சுவாசத் 
தில் இவை புகைபோல்பறப்பது கெட்டியாய்த் தோற்றும் . 

கூ . சுவாசப்பையிலுள்ள வாயுக்கண்ணறைகளை நிறைக் 
கும் வாயுவிலே, அமிலதம் , உருசகதம் என்னும் வித்தியாச 
மான இரண்டு வாயுக்கள் கூடி இருக்கின்றன . அவைகளில் 
அமிலதம் என்பது சீவனைக்காக்குந் தன்மையுள்ளது . 
சகதமோ அத்தன்மையுள்ளதல்ல . இது அமிலதத்துடனே 
சேர்வதினால் அதைத் தேகத்துக்கேற்ற சுகமுள்ளதாகச் செய் 
கின்றது . 


உரு 


சஎ - ம் படம் . 


4 


3 . 


2 


1 


2 


2 


சஎ - ம் படம் . 1 , மூன்றாய்ப்பிரியும் சுவாசக்குழற்கிளை , 2 , 2 , வாயுக்கண்ணறை. 3 , 
கண்ணறையைச்சூழும் புப்புசநாடிக்கிளை , இந்நாடி வழியாகக் காரிரத்தம் கண்ணறைகளுக்குச் 
கொண்டுபோகப்படுகிறது . 4 , புப்புசநாடிக்கிளைகளின் அந்தங்களிலே தொடங்கும் புப்புச் 
காளக்கிளை ; இந்த நாளம் வழியாய் செவ்விரத்தம் இரத்தாசயத்துக்கு செல்லுகிறது . 


மாக . 


க 0 . காற்று சுவாசப்பைகளிலுள்ள இரத்தத்துடனேவந்து 
கூடும்பொழுது உண்டாகும் மாறுதலைப்பற்றிப் பார்ப்போ 

காரிரத்தம் வாயுக்கண்ணறைகளைச் சுற்றிச் செல்லும் 
மெல்லிய இரத்தக் குழல்களில் ஓட , அக்கண்ணறைகளுக் 
குள்ளிருக்கும் சுவாசவாயுவின் அமிலதமானது அக்கண்ண 
றைகளுக்குள்ளும் அவைகளிலுள்ள சிறு இரத்தக்குழல்களி 
லு முள்ள மகர் மெல்லிய சவ்வுகளுக்கூடாகச்சென்று காரிரத் 
தத்துடன் கூடுகின்றது . இப்படி நடக்கும்பொழுது காரிரத் 
தத்திலுள்ள இருந்தாமிலம் என்னும் வாயுவும் நீரணுக்களும் 
பிரிந்து அங்குள்ள சிறு இரத்தக்குழல்களிலும் வாயுக்கண் 
ணறைகளிலுமுள்ள சவ்வுகளுக் கூடாய் ஓடி அக்கண்ணறை 
களிலுள்ள சுவாச வாயுவுடன் கலக்கின்றன. நாம் மூச்சை 
வெளியே விடும்பொழுதெல்லாம் இவைகள் வாயுக்கண்ண - 


சுவ 


சவாயுவுடன் 


லமும் நீர 
---களின் தொழில் , 
ட்டு , அங்க காலம் கார் 
என அள 

கின்றன . இ 
வைரம் - காரிரத்தத்திலிருந் 
கூடுவதினாலும் , இவ்வாயுவிலுள் 

வவ்விரத்தத்து 
டனே சேருவதினாலும் , காரிரத்தம 

மாறு 
கின்றது . 

திருட்டாந்தம் .-- க -வது . சவ்வுகளுக்கூடாக வா . , 
லாமென்பதைக் காண்பிக்கும்படிக்கு , ஒரு ஆட்டின் சலட 
யை எடுத்து அதற்குள்ளே காரிரத்தத்தை நிரப்பி அப்பையின் 
வாயை இறுக்கிக்கட்டிக் காற்றிலே தூக்கிவைத்தால் , சிலநா 
ழிகைக்குள்ளே அச்சவ்வுக்கு அருகாயிருக்கும் இரத்தம் சுத்தச் 
சிவப்பு நிறமாய்விடும் . காற்றிலேயுள்ள அமிலதம் அப்பை 
யின்சவ்வுக்கூடாக உள்ளே சென்று இரத்தத்திலிருக்கும் 
இருந்தையோடே கலப்பதினாலும் , இருந்தாமிலம் அவ்வழி 
யாக வெளிக்கிடுவதினாலும் இம்மாறுதல் உண்டுபடுகின்றது . 


: 


சஅ - ம் படம் . 


6 


4 5 


JIANOUND 


12 . 


15 


16 


ML 


1 


2 


சஅ - ம் படம் . சுவாசப்பையிலுள்ள இரத்தச்சுற்றோட்டத்தினது பாவனை. 1 , வலச்சுவா 
சப்பை . 2 , இடச்சுவாசப்பை . - 3 , சுவாசக்குழல் . 4 , அதின் வலக்கிளை . 5 , அதின் 
இடக்கிளை ... 6 , 6 , வாயுக்கண்ணறைகள் . 7 , வலச்சிரவம் . 8 , திரிகபாடம். 9 , வலச்ச 
டரம் . 10 , புப்புசநரடி . 11 , அதின் வலக்கிளை . 12 , அதின் இடக்கிளை . 13 , வலப்புப் 
புசநாளம் ,. 14 , இடப்புப்புசநாளம் . 15 , இடச்சிரவம் . 16 , இடச்சடாம் . 17 , துவிக 
பாடம் . 


சு . சஉறுப்புகளைப் பேணும் முறை . 
உ - வது . இரத்தங்குத்தி எடுக்க வேளையில் காரிரத்தமாய்ப் 
பாயும் அவ்விரத்தத்தைக் கோஞ்சநேரத்துக்குக் காற்றுப்ப 
டவிட்டால் அது தன்னிலே செவ்விரத்தமாய் மாறும் . 

கக . இலைகள் உலகள் மரங்களின் சுவாசக்கருவிகள் . 
சாறுநிலத்திலிருந்து எழும்பி அடிமரம் கொப்பு இவைகளுக் 
கூடாகப் பல துவாரங்கள் வழியாய் ஏறி இலைகளிற் செறிந்து 
மாப்பதார்த்தமாகிறதற்கு ஏற்ற நீராய் மாறி , திரும்பி இறங் 
கிவருகையில் மரம் வளர்ச்சிபெறுகின்றது . 

புறனடை.-- பிராணிகள் விடும் சுவாசத்திலுள்ள அசுத்தவா 
யுவை , இலைகள் உறிஞ்சி எடுக்கிறதினால் , காற்றெல்லாம் 
பழுதுபோகாமல் எப்பொழுதும் சுத்தியாக்கப்பட்டுவருகின் 
றது . 


கக . அதிகாரம் . 


சு 


சுவாசஉறுப்புகளைப் பேணும் முறை . 


க . மனிதன் முழுதும் சுகமுள்ளவனாயிருப்பதற்கு அவ 
னுடைய நாளங்களிலுள்ள அசுத்தமான காரிரத்தம் நாடிகளி 
லே செல்லமுன்னம் செவ்விரத்தமாக மாற்றப்படவேண்டி 
யது அவசியம் . நாம் உள்ளே வாங்குங்காற்று மூலமாய் இந்த 
மாறுதல் உண்டாவதால் அக்காற்றுச் சுத்தமாகஇருக்கவேண் 
டும் . அதாவது அதிலே அமிலதம் ஒருபங்கும் உருசகதம் நா 
லுபங்கும் சேர்ந்திருக்கவேண்டும் . 

உ . நாம் சுவாசிக்கும் காற்றின்தன்மை நாம் விடும் மூச் 
சொவ்வொன்றினாலும் அசுத்தப்படுகின்றது . வாங்கும் சுவா 
சத்திலும் விடும் சுவாசத்திலுமுள்ள உருசகதத்தின் அளவு 
கிட்டத்தட்டச்சரி . ஆனாலும் விடும் சுவாசத்திலுள்ள அமில 
தம் குறைந்து , இருந்தாமிலம் கதிக்கின்றது . இம்மாறுதலினா 
லே நாம் வெளியே விடும் சுவாசக்காற்றுத்திரும்ப நாம் 
சுவாசிப்பதற்குத் தகாமற் போகின்றது . 


சுவாசஉறுப்புகளைப் பேணும் முறை . 


க 07 


புறனடை.- இருந்தாமிலம் அதிகமாக இருக்கும் இடத்திலா 
து , அமிலதம் மிகவும் குறைவாயிருக்கும்பொழுதாவது , நெ 
ருப்பு எரியமாட்டாது . ஆகையினால் ஆழமும் ஒடுக்கமுமான 

ணறு முதலியவைகளுக்குள்ளே இறங்குவதற்கு முன்னமே 
ஒரு திரியைக்கொளுத்தி அவைகளுக்கு அடியிலேவிட்டு அங் 
குள்ள காற்றைச் சோதித்துப்பார்க்கவேண்டும் . விட்ட திரி 
நூர்ந்து போனால் அங்கே சுவாசிப்பது தகாதென்று விளங்கும் . 
ஆரும் இதைக் கவனியாமல் அங்குள்ள நச்சுக்காற்று விலக 
முன்னம் இறங்கத்துணிந்தால் அவர்களுடைய சீவனுக்கு 
மோசம் வரும் . 

கூ . காற்று வீசாத இடத்திலே இருக்கும் வாயுச்சுத்தமா 
னால் , அதிலே விளக்குத் துலாம்பரமாய் எரியும் . அப்படி எரி 
யாதிருந்தால் அங்குள்ள வாயு அசுத்தமாயிருக்கும் . அப்ப 
டிக்கொத்த வாயு சுவாசத்துக்கு உதவாது . 


திருட்டாந்தம் . - கற்குத்தாவிலே ஒருதரம் பதினெட்டு அடி 
சதுரமுள்ள ஒரு அறையிலே கசசு - வெள்ளைமனுஷர் விட்டு 
அடைக்கப்பட்டார்கள் . காற்றுவீசுவதற்காக ஒருபக்கத்தி 
லேமாத்திரம் அதற்கு இரண்டு சிறுப்பலகணிகள் விட்டிருந் 
தன . அவர்களை விட்டுப்பூட்டிப் பத்துமணித்தியாலத்தின் 
பின் அவ்வறையைத்திறந்து பார்த்த பொழுது .இருபத்து மூன் 
றுபேர்மாத்திரம் உயிரோடிருந்தார்கள் . மற்றவர்கள் தங்கள் 
தங்கள் உடம்பிலிருந்து கக்கினவேர்வை மூச்சுமுதலியவை 
களிலிருந்தெழும்பிய நச்சுக்காற்றைச் சுவாசித்ததினால் இறந் 
போனார்கள் . 


சு . நாம் ஒரு அறையில் இருக்கும்பொழுது நமது சுவா 
சாத்தினாலே அங்குள்ளவாயு படிப்படியாய் பழுது பட்டுப்போ 
கிறதாயிருந்தும் அது நமக்குத் தோன்றாது . ஆலுைம் வெளி 
யிலிருந்து ஒருவன் அதற்குள்ளேவந்தால் அங்குள்ள வாயுவின் 
மாறுதல் அவனுக்கு உடனே கெட்டியாய்தி தெரியும் 

புறனடை .--- சிலர் தாங்கள் ஒருநாழிபை அளவுக்கு மூச் 
சைவாங்காமல் 

அதை அடக்கக்கூடுமென்று சொல்லுகிறார் 
கள் ; இது கூடாதகாரியம் . இப்படி முச்சுத் தடைபட்டு நின் 
றால் உடம்பிலுள்ள இரத்தம் எல்லாம் அசுத்தமாகி ஆள் செத் 
துப்போம் . தோய்த்த சீலையினாலாவது கையினாலாவது , அ 
வர்கள் மூக்கையும் வாயையும் பொத்தினால் இப்படிச் சொல் 

10 


க 0 வு - சுவாச உறுப்புகளைப் பேணும் முறை . 
லுகிறவர்களுடைய காரியம் 

காரியம் இலகுவாய்ச் சோதித்தறிய 
லாம் . 

ரு . ஆளிருந்து பரிமாறுகிற ஒவ்வொரு அறையிலும் உள்ள 
காற்றுச் சுத்தமாயிருக்கும்படி அங்கே வேண்டியமட்டுக்குக் 
காற்றுவீசப்பண்ணிக்கொள்ளவேண்டும் . பரிமாறுகிறவர்கள் 
விடும் சுவாசத்தினாலே எந்த அறையிலுமுள்ள காற்றும் அசுத் 
தமாய்ப் போகிறபடியினாலே அறைகளிலே சுத்தவாயு வீசும் 
படிக்கு இல்லையென்று போனாலும் ஒரு பலகணியாகுதல் 
விடவேண்டும் . நிலத்திலே ஈரப்பிடிப்பிருப்பதினாலேமாத் 
திரமல்ல , நிலமட்டத்திலே அசுத்தக்காற்று அளாவி இருப்பதி 
னாலும் பணியக்கிடவாமல் கட்டிலிலே படுப்பது நலம் . 
இதுவுமன்றி முட்டாக்கிட்டுப்படுப்பதும் சுத்தவாயுவைச் 
சுவாசிப்பதற்குத் தடையாயிருப்பதினால் அப்படிப்பட்ட 
பழக்கமும் சுகத்துக்கீனம் . 

புறனடை.- வீடுகட்டுவதற்கு இடந்தேடும்பொழுது , வீட் 
டாருக்குச் சுத்தமான காற்று அவசியமாய் வேண்டியதென்று 
எண்ணி , சற்றே உயர்வும் நாற்றம் வீசும் கடல் குளம் முதலி 
யவைகளுக்குத் தூரமுமான இடமாகக் குறிக்கவேண்டும் . கு 
டிபுகுந்தபின் அவ்விடத்திலே யாதொரு குப்பை நரகல் பிடி 
யாதபடிக்குத் துப்புரவு பண்ணிவரவேண்டும் . 

சு . சுவாசப்பைக்கு ஊடாகச்செல்லும் பொழுது இரத்தம் 
சுத்தியாவது காற்றுச் சுத்தமாயிருக்கிறதுக்குத்தக்கதாய்மாத்திர 
மல்ல , அக்காற்றில் எவ்வளவு அதிகம் சுவாசத்தில் உள்ளே 
வாங்கப்பட்டதோ அவ்வளவுக்குத்தக்கதாயுமிருக்கும் . அக் 
காற்றின் அளவு நெஞ்சறையின் பருப்பத்துக்கும் பழுக்களும் 
விதானமும் அசைகிறதற்குத்தக்கதாகவும் இருக்கும் . 

எ . நெஞ்சறையையும் சுவாசப்பைகளையும் உடுக்கும் .வி 
தத்தினால் கொஞ்சங்கொஞ்சமாய் இறுக்கிவருகில் அவைகள் 
பருப்பத்திலே குறைந்துபோகும் . சிறுபிராயத்திலே பழுக் 
களும் அவைகளின் முருந்துகளும் மிகவும் குருத்தாயும் வசை 
யக்கூடியவைகளாயும் இருக்கிறபடியினாலே , 
இலேசிலே இப்படி ஒடுக்கலாம் . - இதுவுமன்றி ஆட்கள் வளர்ந் 
தபின்னும் , அவைகளைச் சிறுப்பிக்கலாம் . 

புறனடை.- சீனர் சிறுபெண்களுடைய பாதங்கள் பருக் 
காதபடி அவைகளைச் சிறுகப்பண்ணுகிறார்கள் . அதினாலே 
வளர்ந்த சீனப்பெண்களின் பாதம் ஐந்து வயதுள்ள தமிழ்ப் 


அவைகளை 


ஆடை 


காக 


ச 


சுவாசஉறுப்புகளைப் பேணும் முறை . 
பெண்பிள்ளைகளின் பாதமளவாயிருக்கும் .. இவ்விதமாகச் 
சிலர் முற்காலத்திலே புத்தியீனமாய் நாரியை வரிந்துகட்டி 
அதைச் சிறுப்பித்துவந்ததினால் நெஞ்சறையின் கீழ்ப்பகுதி 

வு . இறுக்கமாய் ஒருக்காலும் உடுப்புப்போடாத பிள்ளைக 
ளுடைய மேல் வயிற்றின் சுற்றகலம் அவர்களுடைய இடுப் 
பின் சுற்றகலத்துக்குச் சரியாயிருக்கும் . உடுப்பினாலே உ 
டம்பை இவ்விதமாக இறுக்கிச் சிறுப்பியாதிருந்தால் எப்பொ 
ழுதுமுள்ள அங்கலட்சணம் இப்பிரமாணமாகவேயிருக்கும் . 
பருத்த மார்புள்ளவர்களுக்கு , ஆம் விசேஷமாக மார்பின்கீழ்ப் 
பக்கம் பருத்தவர்களுக்கு அது சிறுத்து ஒடுங்கியவர்களுக்குப் 
போலே சுவாசப்பை இலேசிலே வியாதிக்கிடமாகாது . 

கூ . இறுக்கி உடுத்ததினாலாகுதல் அல்லது பின்னொரு கார 
ணத்தினாலாகுதல் ஒடுங்கிய நெஞ்சையுடைய ஆளில் , அவ்வு 
றுப்பைப் பருப்பிக்கில் அவ்வாள் முப்பது வயசுள்ளவனானா 
லும் அவ்வாளின் பழுக்களையும் விதானத்தையும் பேசிகளை 
யும் அவைகளுக்குரிய சுவாசத்தொழிலிலே . இட்டமாய் இ 
யங்கவிடில் , அந்நெஞ்சு விசாலித்து அதின் ஒடுக்கம் அகன் 
றுபோம் . 


புறனடை . -- நாள் முழுதும் ஒரே இருப்பாயிருந்து வேலை 
செய்யும் தொழிலாளிகளாகிய எழுத்துக்காரர் தையற்காரர்மு 
தலியவர்கள் தங்கள் சுவாசப்பைகள் அடங்கலும் காற்றுக் 
கொள்ளும்பொருட்டு இடைக்கிடையே உன்னி நிமிர்ந்து 
தோள்களைப் பின்னிட்டு நிறைவாய்க் காற்றை உள்ளுக்கு 
வாங்கிவரவேண்டும் . 

க 0 . சுவாசப்பைகள் நிறையக் காற்று உட்சென்றால் , நெஞ் 
சறை எப்பக்கத்துக்கும் விசாலிக்கும் . உடுப்பின் இறுக்கத் 
தினாலே நெஞ்சறையும் வயிறும் சிறுத்தகாலத்திலே உடம்பி 
லுள்ள இரத்தத்தைச் சுத்தி பண்ணத்தக்க அளவு காற்றுச் சுவா 
சப்பையிலே கொள்ளாது . இப்படியே நாம் சுபாவத்துக்கு 
மாறாய் நடந்தால் நமக்கு வரும் தண்டனை வியாதியும் உபாதி 
யுமாய் முடியும் . 
| புறனடை .-- ஏதும் சொற்ப இறுக்கத்தினாலே நெஞ்சறை 
விசாலியாமல் தடைப்படுமென்பதற்கு அத்தாட்சியாக ஒரு 
சிறு கயிற்றை எடுத்து உரப்பான ஒரு ஆளின் நெஞ்சறையின் 


ககம் 


சுவாச உறுப்புகளைப் பேணும் முறை . 


கீழ்ப்பகுதியிலே சுற்றிச்சற்றே இறுக்கமாய்க் கைவிரல்களுக் 
கிடையேவாங்கிச் சுண்டப்பிடிக்கவும் . இப்படிப் பிடித்துக் 
கொண்டிருக்க அவன் சுவாசத்தை உள்ளே வாங்கும்பொ 
ழுது பழுக்களின் இயக்கம் மிகவும் தடைப்படுவதைக் காண 
லாம் . 


கக . ஆள் நிற்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் உடம் 
பிருக்கிற நிலைக்குத்தக்கதாய் , சுவாசத்தொழில் வேற்றுமைப் 
படும் . எப்படியெனில் தோள் முன்னுக்குக் கவிந்து உடம்பு 
கூனியதாயிருக்கும் நிலையிலும் , ஒருவன் தன் தோள்களைப் 
பின்னுக்குவாங்கி நிறுதிட்டமாயிருக்கும்பொழுதும் நிற்கும் 
பொழுதும் விதானமும் பழுக்களும் உதரபேசிகளும் அதிகம் 
இட்டமாய் இயங்குகிறபடியால் சுவாசப்பையும் நன்றாய் 
டங்கொள்ளும் . 
கஉ . மனதின் குணாகுணங்களும் சுவாசத்தை வேற்று 
மைப்படுத்துகின்றன. மனமானது அக்களிப்பும் மகிழ்ச்சி 
யும் அதிக உற்சாகமுங்கொண்டவேளைகளிலே விதானமும் 
பழுப்பேசிகளும் நயமாய் இயங்குவதுபோல , அது துக்கத்தி 
னாலே தளர்ந்தபோதும் , இனம்சனத்தைக்குறித்தாவது எதும் 
ஆஸ்திசேதத்தைப்பற்றியாவது விசார முண்டான வேளைகளி 
லும் அவைகள் இயங்காவாம் . ஆகையினால் மன உற்சாகமுள் 
ளவேளைகளில் அடிக்கடி நிறைவாய்ச் சுவாசித்த பிரகாரம் 
மனந்தளர்ந்தவேளைகளிலே சுவாசிக்கக்கூடாமலிருக்கின்றது . 


கங . தண்ணீரிலே அமிழ்ந்தி மூடமாயிருக்கும் ஆளைக் 
கண்டு எடுத்தால் உடனே அந்த ஆளை , தலை உயரவும் முகத்தி 
லே . காற்றுப்படவுந்தக்கதாய் மல்லாத்திக்கிடத்தி அரையிலா 
குதல் கழுத்திலாகுதல் கட்டியிருக்கும் எக்கட்டுகளையும் அறுத் 
துவிட்டு , ஈரத்தைத் துடைத்து உடம்பிலே அனலுண்டாகும் 
படி இருபக்கத்து விலாவிலும் தொடைகளுக்கு இடையிலும் 
பாதமிரண்டிலும் சுடுமணல்பொட்டளிவைத்துச் சீலையினால் 
அல்லது , கம்பளியினால் நன்றாய் மூடிவிடவும் . இதுவுமன்றிச் 
சூடான சீலையினால் மேனி எங்கும் உரைஞ்சிவிடலாம் . இப் 
படிப்பட்ட தருணங்களில் சுவாசம் கிளம்பப்பண்ணுவதே 
பிரதானம் ஆதலால் மூங்கிற்குழல் , பப்பாக்குழல் , பூசணிஇ 
லைக்காம்பு இவைகளில் எதாகுதல் ஒன்றையெடுத்து ஆளு 
டைய மூக்கையும் வாயையும் பொத்திக்கொண்டு அதை அவ் 
வாளுடைய கடைவாய்வழியாய் அடிநாக்கிலேவைத்து 


சுவாசஉறுப்புகளைப் பேணும் முறை . 


மெல்ல ஊதவும் . பின்பு ஊதுதலைவிட்டு , உட்சென்றகாற்று 
வெளியே வரும்படி நெஞ்சிலே இரண்டு கையினாலும் ஊன் 
றவும் . இந்தப்பிரகாரம் மாறிமாறி ஊதிக்கொண்டும் , நெஞ் 
சிலே ஊன்றி உட்சென்ற காற்றை வெளியே வரும்படி பண் 
ணிக்கொண்டும் இருக்கவும் . இப்படிச் செய்துவருகையில் 
ஊதுங்காற்று வயிற்றுக்குட்செல்லாமல் சுவாசப்பையிலே 
சேரும்படி ஆளுடைய முடிச்சிலேமிடித்து மெதுவாய்ப் பிட 
ரியை நோக்கித்தள்ளவும் . ஊதும் ஆள் ஊதமுன் தான் ஒவ் - 
வொருமுறையும் வாயினால் பெருமூச்செறிவதினாலே தன் 
சுவாசத்தைச் சுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும் . 

கச . குழல் கிட்டாதகாலத்தில் வேறொருவகையாய்ச் + 
வாசம் கிளப்பலாம் . எப்படியெனில் நெஞ்சிலே இரண்டு 
கையாலும் பலமாய்க் கதியாயூன்றிப் பின்பு சடுதியிலே அவ் 
ஆன்றுதலை விட்டுவிடவும் . விட்டவுடனே பழுக்கள் இசி 
யுந் தன்மையுடையவைகளாதலால் மறுபடியும் தங்கள் நிலையி 
லே வந்தடையும் . இப்படியே மாறிமாறி ஊன்றியும் விட் 
டுங்கொண்டிருக்கவேண்டும் . இவ்விதமாக ஊன்றும்பொ 
ழுது சுவாசம்விடுதலும் , திரும்பப் பழுக்கள் அதைத்துக் கிளம் 
பும்பொழுது சுவாசம் வாங்குதலும் மாறிமாறி உண்டுபடும் . 
இப்படியே ஒருவன் மார்பிலே ஊன்றுகையில் , பின்னொரு 
வன் தனது இரண்டுசையுங்கூட்டி மேல்வயிற்றிலேவைத்து 
நெஞ்சைப்பற்றி இடைவிடாமல் அமர்த்தவும் . ஒருமணித் 
தியாலம்மட்டும் அல்லது சுபாவமாய் மூச்சுக் கிளம்பும்பரியந் 
தம் இவ்விதமாகச் செய்யவும் . தூங்கியும் இடிவிழுந்தும் 
அடக்கமாய்க்கிடக்கும் ஆட்களுக்கும் இப்படியே செய்யவும் 
அமிழ்ந்த ஆள் தெளிந்தபின்பு , குடித்த தண்ணீரைக் கக்கும் 
படி ஒரு பெரியசிப்பி நிறைந்த கடுகு எடுத்துப் பொடிபண் 
ணி வெந்நீரிற்கலந்து உள்ளுக்குக் கொடுக்கவும் . 


திருட்டாந்தம் .-- இவ்விதமாய் எட்டுமணித்தியாலம் அளவுக் 
குச் செய்ததினால் ஒரு வைத்தியர் .ஒரு ஆளைப்பிழைப்பித் 
தார் . 


கரு . ஒடுக்கமான அறைகளில் நெருப்புச்சட்டிவைத்து 
அறையை அனலாக்கும் வேளையில் உண்டாகுங்காற்றைச் 
சுவாசித்ததினாலே அநேகர் இறந்துபோனார்கள் . இவ்வே 

10 


ககஉ சுவாசஉறுப்புகளைப் பேணும் முறை . 
துக்களினாலே அறிவுகெட்டு மூச்சற்றுக்கிடக்கும் ஆளைக் 
கண்டால் , உடனே அவ்வாளை எடுத்துக் காற்று வீசும் வெளி 
யிலே மல்லாக்கவளர்த்தித் தலையும் தோள்களும் உயரக் கீழே 
தலையணையும் வைத்து , நெஞ்சிலேயும் முகத்திலேயும் தண்ணீர் 
தெளித்து , ஒரு பருக்கன் சீலை எடுத்து உடம்பை உரைஞ்ச 
வும் . இத்தோடே அமிழ்ந்தி அடக்கமான ஆளுக்குச் செய் . 
யும்படி முன்னே சொன்ன.பிரகாரம் இப்படி மோசம் 
அடைந்த ஆளுக்குஞ்செய்து சுவாசம் உண்டாக்கவும் . 


தேகவனல் . 


ககக 


பத்தாம் பகுதி 


20. அதிகாரம் . 


தகவனல் . 


க . கவனல் உண்டாவதற்கான காரணங்கள் எல்லாம் 
பூரணமாய் நமக்குத் தெரியவராது . அதைப்பற்றிச் சில குறி 
கள்மாத்திரம் நமக்குத்தோற்றும் . அது 

வைகளின் காரணங்க 
ளோ மறைவாயிருக்கின்றன. தேகத்திலே அனல் ஒழுங்கா 
கவும் மட்டாகவும் என்றும் உண்டாவது சகல பிராணிகளுக் 
கும் அவசியமாய் வேண்டியது . 

உ . காங்கையான தேசத்திலே பார்த்தாலுஞ்சரி , குளிர் 
மையான தேசத்திலே பார்த்தாலுஞ்சரி , சகலமனிதருடைய 
தேகவனலும் பூமி எந்தப்பகுதியிலும் ஒருசரியாயிருக்கின் 
றது . அதை உட்டண மறிகருவியினாலே சோதித்துப்பார்த் 
து , ஏறக்குறையத் தொண்ணூற்றெட்டுப் பாகையென்று 
கண்டிருக்கிறார்கள் . இனி அது இன்ன உறுப்புகளிலி 
ருந்து கிளம்புகிறதென்றும் இன்ன காரணத்தினாலே அதி 
னுடைய சமநிலை 

வழுவாமலிருக்கின்றதென்றும் காண் 
பிப்போம் . 

ந . அமிலதமானது சலதத்துடனேயாவது இருந்தையுட 
னேயாவது அல்லது வேறெந்த எரியத்தக்க பதார்த்தத்தோடா 


- 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - அமிலதம் , இருந்தாமிலம் , இருந்தை , சலதம் , வேத் 
துவம் , நிரட்சம் , நீராவி . 


ககச் 


தேகவனல் . 


வது சேரும்போதெல்லாம் அனல் உண்டாகும் . அப்படி 
யே நெருப்பு எரிகையில் , அல்லது , விறகைக் , கரியை , எண் 
ணெயை எரிக்கையில் , காற்றிலுள்ள அமிலதமானது , அப் 
பொருள்களிலுள்ள சலதத்துடனேயும் , இருந்தையுடனேயுங் 
கூடும்பொழுது இருந்தாமிலமும் நீராவியும் உண்டாவதினால் 
காங்கை பிறக்கின்றது . 


ச . எரிகிற நெருப்பின் காங்கைப் பிரமாணமாகவே அதி 
லெரியும் சலதத்தினதும் இருந்தையினதும் பிரமாணமும் 
இருக்கும் . ஏதுமொரு மரவிறகிலே குறித்த நிறைபாரங் 
கொண்ட கட்டையை எடுத்தெரிக்க அது மெல்லமெல்ல எரி 
யும் . திரும்ப அவ்விற்கிலே அவ்வளவு பாரங்கொண்ட சீவல் 
களை எரிக்க் அவைகள் படபடென்று சணத்திலே எரிந்து 
போம் . 

இவ்விரு பகுதியிலுமிருந்து உண்டாகுங் காங்கை 
ஒன்றுக்கொன்று சரியாயிருக்கின்றது . நெருப்பு எரியும் 
முறையினாலே தேகவனல் பிறக்கும் விதமும் நமக்குத் தெரி 
யவரும் . 

ரு . நாம் முன்னே சொல்லியபடி நாம் உண்ணும் உணவி 
லே இருந்தையும் சலதமும் அடங்கியிருக்கின்றன. - உடம்பி 
லுள்ள அன்னரசத்திலும் சிதைந்துபோன கஞ்சலான அணுக் 
களிலும் இவைகள் சேர்ந்திருக்கின்றன. நாம் சுவாசம்வாங் 
கும் வாயுவிலிருந்து அமிலதம் சுவாசப்பையிலிருக்கும் சிறு 
குழல்களுக்குள்ளே புகுந்து அங்குள்ள இரத்தத்தோடே கல 
ந்து , அத்தோடே இரத்தாசயத்துக்குள் நுழைந்து மறுபடி 
உடம்பின் பல பகுதிகளையும் போஷிக்கும் தந்துகிகள் என் 
னும் சிறு இரத்தக்குழல்களுக்குள் புகுகின்றது . 


சு . இந்தக் குழல்களிலே பாயும் செவ்விரத்தத்திலுள்ள அமி 
லதமானது மாசயனிகள்வழியாய் இரத்தத்திலே வந்தடைந்த 
இருந்தையுடனும் சலதத்துட்னுங் கூடுவதினால் இருந்தாமில 
மும் நீராவியும் உண்டாகின்றன . 


எ . இப்பதார்த்தங்கள் அணுவணுவாய் ஒன்றுடனேயொன் 
று கூடுவதினால் . காங்கை பிறக்கின்றது . அங்கே உண்டா 
கும் இருந்தாமிலமும் , நீராவியும் , இரத்தத்தின்வழியாய்ச் சுவா 
சப்பையிலேவந்து நாம் விடும் சுவாசத்துடனே கூடி அங்கி 
ருந்து உடம்புக்குப்புறம்பே கழிகின்றன. இம்மாறுதல் சரீ 
ரம் எங்குமுள்ள தந்துகிகளிலே , சம்பவிக்கிறபடியினால் காங் 


தேகவனல் . 


ககரு 


உடம்பின் எப்பகுதியிலும் உண்டாகின்றதென்று நாம் 
நினைக்கவேண்டும் . 


புறனடை .-- தந்துகிகளில் இருந்தையானது அமிலதத்து 
ன் சேருவதினால் செவ்விரத்தம் காரிரத்தமாகிறது . 
வு . இனி ஏதுகாரணத்தினாலே தேகவனல் உடம்பிலே 
மிஞ்சாமல் சமநிலைபெற்றிருக்குதென்பதைப்பற்றிப் பார்ப் 
போம் . தோலிலும் சுவாசப்பையிலுமிருந்து நீராவி ஓயாமற் 
பறப்பதே உடம்பின் அனலை எப்பொழுதும் ஒரு சமமாயிருக் 
கும்படி பண்ணுகிற முக்கியகாரணமென்று கண்டிருக்கிறார் 


கூ . உடம்பைப் பார்க்க அதிக குளிர்மையாய் நம்மைச் சூழ் 
ந்திருக்குங் காற்றுச் சுவாசப்பையிலும் தோலிலும்பட அவை 
களிலுள்ள மேன்மிச்சமான அனல் பறந்துபோய்விடுவதினா 
லே உடம்பிலே அது கதியாமல் என்றும் சரியளவாயிருக்கின் 
றது . காற்று வீசுங்கதி எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதி 
கமாய் உடம்பின் காங்கையும் பறந்துபோம் . அது எவ்வள 
வுகுறைவாய் வீசுமோ அவ்வளவாய்ப் பறக்கும் காங்கையும் 
குறைவாயிருக்கும் . 

க 0 . தோற்றாப்பிரகாரம் தோலிலிருந்து வேர்வை ஓயாமற் 
பொசிகின்றது . உடம்பைச் சுற்றியிருக்குங் காற்றினாலே 
அது ஆவியாய் அள்ளுண்டுபோகின்றது . வேர்வை நீர் ஆவி 
யாவதற்கு அனல் ஒரு காரணமாம் . இப்படி உடம்பிலுள்ள 
னல் அந்நீரை ஆவியாக்குகையில் ஒரு மட்டுக்குத் தணிந்து 
போவதினாலே அனல் சமநிலை பெறுகின்றது . 

புறனடை . -- க - வது . சுரமுண்டாயிருக்கும் பொழுது வேர் 
வை கிளம்ப உடம்பிலுள்ள மிச்சமான சூடு குறைந்துபோ 
கின்றதென்பது . யாவருக்கும் தெரிந்த காரியம் . உ - வது . ஈர 
லிப்பான காண்டிய காலங்களிலே உடம்பிலே புழுக்கங் 
கொள்வது எதினாலெனில் அக்காலங்களிலே உடம்பைச் 
சூழவிருக்கும் காற்றிலே ஈரப்பசுமை அதிகப்பட்டு , உடம் 
யில் அனலைக் குறைக்கின்றவேர்வை ஆவியாகுஞ்செயல் 
நடப்பதற்குத் தடையாயிருக்கிறதினாலேதான் . 


ககசு 


தேகவலைப் பேணும் முறை . 


தேகவனலைப் பேணும் முறை . 


கக . மனிதனுடைய தேகத்திலே உண்டுபடும் அனலின் 
அளவு அவனவனுண்ட உணவின் அளவு தன்மை என்பவை 
களுக்கிசையவும் , அவனவனுடைய , வயதுக்கும் சரீரமு 
யற்சிக்கும் இணங்கவும் , அவனவன் சுவாசிக்குங் காற்றின் 
தன்மை அளவு என்பவைகளுக்கேற்கவும் , அவனவனுடைய 
சரீரசவுக்கியத்துக்குத்தக்கதாகவுமிருக்கும் . 


கஉ . உடம்பில் அனலானது உண்ட உணவிலுள்ள இருந் 
தையின் அளவுபோலவும் அவ்வுணவின் அளவின்படியும் 
வேற்றுமைப்படும் . எரிக்கும் விறகிலேயிருக்கும் எரியத்தக்க 
பொருள் எவ்வளவோ அவ்வளவாக அனலுண்டாவதுபோல , 
உண்ணும் உணவிலுள்ள இருந்தை எவ்வளவோ அவ்வள் 
வாக அவ்வுணவு உடம்பிலே செறிந்து இரத்தமாகும்பொ 
ழுது உடம்பில் அனல் பிறக்கும் . 

கங . தேகவனல் விகற்பம் அடைவதற்கு வயதும் ஒரு கார 
ணமாம் . 

சுகமுள்ள வளர்ந்த ஆட்களிலும்பார்க்கச் சிறுபிள் 
ளைகளிலும் , பலவீனப்பட்டவர்களிலும் , முதியோரிலும் சீ 
வத்துவம் அதிக குறைச்சலாதலால் , அவர்களைப்பார்க்கிலும் இ 
வர்களிலே தேகவனல் குறைவாயுண்டாகின்றது . ஆதலால் 
நடுவயதுள்ள பலங்கொண்ட ஆட்களுக்கு வேண்டிய உடுப் 
பைப்பார்க்கிலும் , குழந்தைகளுக்கும் பலவீனப்பட்டவர்க 
ளுக்கும் கிழவருக்கும் அதிக உடுப்பு வேண்டும் . 

கச . சரீர முயற்சிக்குத்தக்கதாய்த் தேகவனல் வேற்றுமைப் 
படும் . உடம்பிலே இரத்தங்கெதியாய் ஒடும்படி செய்யுங் 
காரணமெதுவோ, அதுவே அவ்வுடம்பிலுள்ள அணுக்களை 
சீக்கிரமாய் மாறவும்பண்ணு கின்றது . அதாவது அதிலுள்ள 
கஞ்சலமான அணுக்கள் கழிவதற்கும் புதிதான வேறு அணுக் 
கள்வந்து கூடுவதற்குமான செயலைத் தீவிரம்பண்ணு கின்றது . 
இப்படியே உடம்பிலுள்ள அணுக்கள் சீக்கிரமாய் மாறிக் 
கொள்ளும்நேரத்தில் அதிலுள்ள அனலும் கதிக்கின்றது . 
இதினிமித்தம் நாம் வேலையில்லாமல் சும்மா இருக்கும் வே 
ளையில் , நமது உடம்பிலுண்டாகும் அனலிலும் பார்க்க 
நாம் முயற்சியாயிருக்கும்பொழுது அதிக அனல் அதிலே 
உண்டாகும் . 


தேகவனலைப் பேணும் முறை . 


ககஎ 


கரு . நாம் வாங்கும் சுவாசத்தின் தன்மைக்கும் அளவுக் 
குமேற்க தேகவனல் விகற்பமாகும். எரிக்கும் அடுப்பிலே 
அனலுண்டாவதற்கு விறகு காற்று இரண்டும் எவ்வளவு அவ 
சியமோ தேகவனலுண்டாவதற்கு அவ்வளவாக உணவு காற் 
று இரண்டும் அவசியமாகவேண்டும் . நாம் சுவாசிக்கும் வா 
யுவிலிருக்கும் அமிலதமானது உடம்பிலிருக்கும் இருந்தைக் 
கும் சலதத்துக்குந்தக்க அளவாக இருக்கவேண்டும் . சரி 
அளவான அமிலதம் உடம்பினுள்வாங்கப்படும்படி விசால 
மான சுவாசப்பைகள் வேண்டியதுமல்லாமல் , பழுக்களும் 
விதானமும் இட்டமாய் இயங்கித் தங்கள்தங்கள் தொழிலை 
நிறைவேற்றவேண்டும் . 


எப்ப 


கசு . மனிதனுடைய குணாகுணங்களின்படியும் அவனு 
டைய உடம்பிலே கிளம்பும் அனல் விகற்பமாகும் . 
டியெனில் மனதிலே பயமுண்டானால் , உடனே மூச்சுக்கு 
றைந்து உடம்பிலே கூதலோடி கைகால் விறைத்துப்போகின் 
றன . மனதிலே சந்தோஷமுண்டானால் இரத்தம் கெதி 
கொண்டு ஓடுவதினால் உடம்பின் அனல் திறமாய்க் கிளம்பு 
கின்றது ; 

கஎ . நித்திரைகொள்ளும்பொழுது விழிப்பானகாலத்திற் 
பார்க்கிலும் தேகவனல் உண்டாகும் செயல். குறைவு . ஆ 
கையினாலேதானே விழிப்பாயிருக்கும்பொழுது உடுத்துக்கொ 
ண்ட உடுப்பு , நித்திரையாயிருக்கும்பொழுது போதாமல் அ 
திக சீலைகளினாலும் போர்த்துக்கொள்ளவேண்டியதாய் வரு 
கின்றது . 

புறனடை.-- நித்திரைகொள்ளுகையில் சிலதருணங்களிலே 
காற்று நேராய் உடம்பிலே விழுவதை எவரும் தாங்கு 
வது பிரயாசம் . காற்றுப்படும் சுவருக்கருகிலேபணிய நித் 
திரைபண்ணும் ஆளிலும் அதற்குத்தள்ளிக் கட்டிலிலே உறங் 
கும் ஆளுக்கு வெகுவாய் அவ்வளவு இடையூறு நேரிடாது . 


மனிதனு 


கவு . தேகவனல் படிப்படியாய் மாறுவதைப்பார்க்கிலும் 
சக்தியிலே மாறுவது அதிக மோசத்தைத்தரும் . 

உடம்பு கொதி வெந்நீரிலே யுள்ள காங்கையளவு 
சூடுள்ள இடங்களிலே கொஞ்சநேரத்துக்கு இருக்கக்கூடு 
மென்று சோதித்துக் கண்டிருக்கிறார்கள் . மனிதனைப்போல 


டைய 


கக.வு 


தேகவனலைப் பேணும் முறை . 


நாய் , குதிரை, ஆடு முதலிய சில மிருகங்கள் மோசமின்றிப் 
பூமியின் நிரட்சந்தொடங்கி முனைகள் பரியந்தம் எவ்வி 
தேசப்பகுதிகளிலும் சீவித்து , அங்கங்குள்ள வெகு வித்தி 
யாசமான காங்கை குளிர்மையைச் சகிக்குமென்று சோதித் 
தறிந்திருக்கிறார்கள் . 


குரல் . 


கககூ 


| 


பதினோராம் பகுதி . 


உக . அதிகாரம் . 


குரல். 


க . மிகுதியும் அளறி வெடித்த சந்தமில்லாத சத்தம் முதல் , 
அதிக மேன்மையும் இனிமையுமான குழலோசைபரியந்தம் 
உண்டாகின்ற மனிதனுடைய குரற் கருவிக்குச்சரியான , பின் 
னொரு இசைக்கருவி மனிதரின் புத்தி வல்லமையினாலே 
செய்யக்கூடியதல்ல . அநேக சுகரணவாதிகள் இதைக் 
குழலுக்கும் யாழுக்கும் உவமையாகப் பேசியிருக்கிறார்கள் . 
இக்கருவிக்குக் கிருகமென்று பேர் . 


குரலுறுப்புகளின் விவரம் . 


2. வழக்கமாய் முடிச்சென்று சொல்லப்படுங் கிருகம் சில 
முருந்துத் துண்டுகளாலாகிய ஒரு குழாயான செப்புப் 
போன்ற உறுப்பு : அதினுடைய மேற்றுவாரம் பெரிதாக 
முக்கோணவடிவாகி அடிநாக்கிற் கிடக்கும் எலும்போடே 
பொருந்தியிருக்கின்றது . அதினுடைய கீழ்த்துவாரம் சி 
றுத்து வட்டமாய்ச் சுவாசக்குழலோடே பொருந்துகின்றது . 

ந . அதிலுள்ள முருந்துத் துண்டுகள் ஒன்றிலொன்று தங் 
களிலே பொருந்தியிருப்பதுமல்லாமல் நாக்குடனும் கீழ்த் 
தாடையுடனும் சுவாசக்குழலுடனும் இசைந்திருக்கின்றன . 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - கிருகம் , சுகரணவாதம் , புப்புசம் , பேசி , முருந்து . 

11 


க 20 


குரலுறுப்புகளின் விவரம் . 
ச . இம்முருந்துகளாலாகிய துவாரத்துக்கிடையே நாலு 
சவ்வு மடிப்புகள் பக்கத்துக்கிரண்டாக இழுத்துக் கட்டப்பட் 
டிருக்கின்றன . அவைகளுக்குக் குரல்நாண் என்று பேர் . 

ரு . இந்நாண்களுக்கிடையே ஒரு கமர் இருக்கின்றது . 
அதற்குக் கிருகவாயில் என்று பேர். அதினுடைய பருப்பம் 
ஒருவிரல் செல்லக்கூடியதாயிருக்கின்றது . மேலுங்கீழும் இ 
ருக்கப்பட்ட 

குரல்நாண்களுக் கிடையே வலம் இடமாக 
இருக்கும் இரண்டு பதிவாகிய இடைவெளிகள் கிருகக்குழி 
கள் என்னப்படும் . 

சு . அடிநாவிலே பன்னையிலைக்குச் சமானமாய் ஓர் முருந் 
துஉறுப்பு நிமிர்ந்து நிற்தின்றது . அதற்குக் கிருக கபாடம் 
என்று பேர் . - நாம் சாப்பிடும் சாப்பாடெல்லாம் விழுங்கு 
கையில் சுவாசக்குழலைக் கடந்து இரைக்குழலிலே. சேருகின் 
றன . இப்படிச் செல்லுகையில் ஒரு அணுவளவாகுதல் 
சுவாசக்குழலுக்குள்ளே போகாதபடிக்குக் காவல்பண்ணுவ 
த அதின் தொழில்: இக்காவலைத்தப்பிச் சுவாசக்குழலுக் 
ள்ளே சென்றால் , புரையேறும் . 


சகசம் படம் . 


60 - ம் படம் , 


3 


4 


5-5 


6 , 


5 


சசு - ம் படம். 1 , தனுவென்பு , 2 , அதையும் கிருகத்தையும் தெர்டுக்கும் விசில் சவ்வு . 
3 , 4 , 5 , வீதனமுருந்து . 6 , ஊர்மிகைமுருந்து . 7 , சுவாசக்குழல் , படத்தின் மேலருகிலே 
ஒரு துறட்டியினால் கொளுவுண்டு பிடித்ததாய் கிருக கபாடத்தின்நுனி தெரியுது . 

60 - ம் படம் . 1 , 1 , சுவாசக்குழல் . - 2 , 2 , கீழ்க்குரல் நாண் . 3 , 3 , மேற்குரல்நாண் . 
4 , 4 , கிருகத்தின்கமர் , 5 , 5 , மேற்கீழ்நாணுக்கு இடையே இருக்கும் பதிவு . 


குரலுறுப்புகளின் தொழில் . 


கஉக 


குரலுறுப்புகளின் தொழில் . 
எ . கிருகமும் அத்தோடே முன் சொல்லப்பட்ட சகல 
குரலுறுப்புங்கூடி இயங்குவதினால் குரலாகிய சத்தம் பிறக் 
கின்றது . கிருகத்திலுள்ள முருந்துகளினாலே அதற்கு வடி 
வமும் 

உறுதியுமுண்டாகின்றன . அம்முருந்துகளிலே 
தொடுத்திருக்கும் பேசிகளில் சில இயங்குவதினால் கிருகவா 
யில்விரிந்து அங்குள்ள குரல் நாண் நுகையும் . இனி முன் 
சொன்ன பேசிகளுக்கெதிரான பேசிகள் இயங்கக் கிருகவா 
யில் சுருங்கி , அங்குள்ள குரல்நாண் சுண்டிநிற்கும் . இ 
மாறுதல்களினாலேதான் குரல்விகற்பம் உண்டுபடுகின்றது . 

வளர்ந்த மனிதருடைய கிருகவாயிலைப்பார்க்க குழந்தை 
களினதும் பெண்களினதும் கிருகவாயில்கள் அதிகம் சிறுத் 
திருப்பதினாலே இவர்களுடைய குரலும் அதிகம் விசேஷ 
மாயிருக்கின்றது . 

வு . சுவாசப்பையிலிருந்து காற்றானது கிருகவாயிலுக் 
கூடாகப் பலமாய்த் தள்ளப்படும் பொழுது குரல்நாண்கள் 
கிடுகிடுத்து அதிருகின்றன. இப்படி அதிரச் சத்தம் பிறக் 
கின்றது . அச்சத்தம் நாவு பல்லு உதடு முதலியவைகள் 
இயங்குவதினால் எழுத்து , அசை , சொல் இவைகளாகும் . 

புறனடை - சத்தம் உந்தியிலிருந்து கிளம்புகின்றதென்று 
எண்ணுவது தவறு . சத்தம் பிறக்கும் இடத்துக்கும் உந்திக் 
கும் யாதொரு சம்பந்தமுமில்லை . 

க . கிருகத்தினது பருப்பமும் சுவாசப்பையினது அள 
வும் சுகமும் மிடற்றினதும் நாசித்துவாரங்களினதும் நிலையும் , 
நாவு தாடையென்பவைகளினது இயக்கமும் , ஆளுடைய 
குணாகுணங்களும் , குரல் விகற்பத்துக்குக் காரணங்களாகும் . 


குரலுறுப்புகளைப் பேணும் முறை . 


க 0 . பழக்கத்தினாலே குரலை மாற்றவும் விகற்பிக்கவும் 
கூடுமென்று , நாம் எல்லாரும் வழக்கமாய்க் கண்டிருக்கிறோம் . 
தொழிலாளிகளுக்குள்ளே அநேக அமைச்சலான தொழில் 
களில் உடன்பட்டிருப்பவர்களிலும்பார்க்க , கப்பற்காரரும் 


க 22 


குரலுறுப்புகளைப் பேணும் முறை . 
கம்மாளரும் சந்தடியான வேலையை நடப்பிக்கிறபடியினாலே 


தங்கள்தங்கள் - சூரலுறுப்புகளை அதிகம் அப்பியாசம்பண்ணி 
வருகிறார்கள் .. இப்படிச் செய்வதினாலே குரலுறுப்புகள் 
சற்று மாறுவதுமன்றி அவைகளில் பிறக்கும் சத்தமும் விகற் 
பமாகும் . 

கக . கிருகம் விசாலித்திருக்கிறதற்குத்தக்கதாகவும் , நெஞ் 
சறையின் பருப்பத்துக்கிணங்கவும் குரல் பலப்படும் . 
ரத்துப் பாடுவதினாலும் வாசிப்பதினாலும் குரலுறுப்புகள் தே 
றிப் பலப்பதுமன்றி அதினாலே மார்பும் சுகம்பெற்று விசா 
லிக்கும் . பாஷைக் காதாரமாகிய தொனிகளை உச்சரிக்கப் 
பழகுவதினால் கிருகம் முதலிய குரலுறுப்புகள் நயந்து சுவா 
சப்பைகளும் மிடறும் பெரும்பாலும் வியாதிக்கிடமாகாம 
லிருக்கின்றன . 


H 


உ 


ருக - ம் படம் , 


ருஉ.ம் படம் . 


குக - ம் படம் . சுகத்துக்குத் தகர்த்தும் அவலட்சணமுள்ளதுமான நிலை . 
உ - ம் படம் , பார்வைக்கு லட்சணமாய் சுகத்துக்கு ஏதுவாய் மனுஷர் நிற்கவேண்டிய நிலை . 


குரலுறுப்புகளைப் பேணும் முறை . 


கஉங் 


படாது . 


கஉ . ஆள் நிற்கும் விதத்தினாலும் குரலோசை வித்தியாசப் 
படும் . எப்படியெனில் ஆளுடைய தலையும் . உடம்பும் நிறு 
திட்டமாயிருக்கத்தக்கதாய் அவ்வாள் நிற்க . அல்லது இருக் 
கச் சம்பவிக்கில் , அவ்வேளையிலே சுவாசக்கருவிகள் எல் 
லாம் இட்டமாய் நின்று பேறாய் இயங்க அந்நேரம் பிறக்கும் 
சத்தம் அதிக தெளிவும் திட்டமுமாயிருக்கும் . 

திருட்டாந்தம் .-- தலையை முன்னுக்குக் குனிந்து தாடை 
யைப்பதித்து கேட்க வாசித்துப்பார்க்கவும் . திரும்பத் தலை 
யை நிமிர்த்தித் தாடையை உயர்த்தி வாசித்துப்பார்க்கவும் . 
இவ்விருவிதவாசிப்புகளிலும் தோற்றப்படும் குரலுறுப்புக 
ளின் இயக்க விகற்பமும் அவைகளிலிருந்துண்டாகும் சத் 
தங்களின் வேற்றுமைகளும் மிகவும் தெளிவாய்த் தெரியும் . 
கங . கழுத்தைச்சுற்றி எதையாகுதல் கட்டி இறுக்கிவிடப் 
ஏனெனில் கழுத்திலும் 

கழுத்திலும் கிருகத்திலுமுள்ள பேசி 
களைக் கழுத்துக்குட்டை மணிக்கோவை முதலியவற்றினால் 
இறுக்கிக்கட்டியிருக்கில் , அவைகள் இட்டமாய் இயங்கமாட் 
டாவாம் . இதினாலே ஆளுடைய குரல் தெளிவாயும் , இன் 
னிசையாயுமிராமல் பலங்குறைந்து ஏதும் பேறில்லாமற்போம் . 
புறனடை . - க - வது . சில பிரசங்கிகளுக்குண்டாகும் குரல்த் 
தாழ்ச்சி கழுத்திலே இணக்கவீனமாய்ச் சட்டைபோட்டிறுக் 
கிக் கட்டுவதினாலும் , பேசுகையில் நிற்கிறவிதம் சரியாயிரா 
ததினாலுந்தான் உண்டாகின்றது . 

உ - வது . காங்கையான அறையிலிருந்து நெடுநேரமாகப் 
பாடி அல்லது பேசிமுடித்த பின்பு குரல் உறுப்பிலே வியா 
தி உண்டாகாதபடிக்கு வெயர்வையுடனே, பனிசீதள காலங் 
களில் வெளிக்கிடும்பொழுது கழுத்து முதலிய இடங்களில் 
குளிர்பிடியாமல் பார்த்துக்கொள்ளவேண்டும் . 

கச . பேசும்பொழுது வாயை எவ்வளவுக்குத்திறந்தாலும் , 
நாசியின்தும் மிடற்றினதும் துவாரங்கள் எவ்வளவுக்கு தடக் 
கின்றியிருந்தாலும் அவ்வளவுக்கு தொனியும் சொற்களின் 
உச்சரிப்பும் திட்டமாகும் . 

கரு . ஒரு ஆள் பாஷைபடிக்கத் தொடங்கும்பொழுது அவ் 
வாளுக்கு ஒரு வார்த்தையை அல்லது அசையைச் சொல்லிக் 
கொடுக்கையில் குரல் உறுப்புகள் அவைகளைச் சரியாய் உச் 
சரிக்கும்படி இயூக்கித் திரும்ப உச்சரிக்கவேண்டிய வார்த் 


11 * 


க்உசு 


குரலுறுப்புகளைப் பேணும் முறை . 


தையை அல்லது அசையை திருப்பித்திருப்பிச் சொல்லிக் கற் 
றுக்கொடுப்பது நல்லது . 
புறனடை .-- ஒரு குழந்தையுடனே பிழையானவிதமாய்ப் 
பேசுவதை அது எவ்விதமாய் மட்டுக்கட்டுகின்றதேர் அவ்வித 
மாகச்சரியான விதமாய்ப் பேசுவதையும் அறிந்து மட்டுக்கட்டிக் 
கொள்ளும் ; ஆதலால் பிள்ளைகளுடனே மழலைவார்த்தைகளை 
இழுத்துப்பேசுவதும் எழுத்தில் வழங்காத குதலைமொழிகளை 
உச்சரித்துக்காட்டுவதும் தவறு . 

கசு . சில தருணங்களிலே புளியங்கொட்டை அல்லது தெ 
றிமுதலியவைகள் தொண்டைக்குள்ளே புகுந்து விக்கி அதி 
கமாய் அழற்சிபண்ணுவதுமன்றிச் சிலவேளைகளிலே அவை 
களினால் உயிர்ச்சேதமும் நேரிடும் . அதை எடுக்கும்படி 
அப்பொருள்களில் எதுவென்றாலும் எக்குழலிலே போன 
தென்று விசாரிப்பது அவசரமல்ல . ஏனெனில் அது தொ 
‘ண்டையைப்பற்றி எங்கேயிருந்தாலும் அதை எடுப்பதற்கா 
ன பிரயோகம் ஒன்றுதான் . 

கஎ . ஆரென்றாலும் அடுக்கநிற்கிற ஆள் அவ்விதமாக உபா 
திப்படும் ஆளினுடைய நெஞ்சில் ஒருகையால் அமர்த்திக் 
கொண்டு மற்றக்கையினாலே முதுகிலே சுள்ளிட இரண்டு 
மூன்று அடி சுறுக்காய் அடிக்கவும் . இது வாயாது போனால் 
தொண்டைக்குள்ளே சணத்திலே இரண்டொரு விரலைவிட் 
டுத்தடவி அப்பொருளை வெளியில் எடுக்கக்கூடுமானால் அப் 
படிச்செய்யவும் ; அதுவும் முடியாமற்போனால் அதை வயிற் 
றுக்குள்ளே போகத் தள்ளிவிடவும் . 


தோல் . 


கஉரு 


பன்னிரண்டாம் பகுதி . 


உஉ . அதிகாரம் . 


தால் , 


க . தோலென்பது உடம்பிலுள்ள எலும்புகளையும் தசை 
களையும் மூடியிருக்கிற போர்வையேயாம் . சிறுவர்களிலும் . . 
பெண்களிலுமுள்ள தோல் ஒப்பமும் மெதுவுமாயிருக்கின்றது . 
நடுவயதுள்ள ஆண்பிள்ளைகளிலே அது சற்று வயிரிப்பும் முர 
ணு முள்ளதாயிருக்கின்றது . வயது பின்னிட்டவர்களுடைய 
வும் அதிகமாய்மெலிந்து தளர்ந்தவர்களுடையவும் சரீரத்தின் 
பொருத்துகளிலுள்ள தோல் திரைந்து சுருங்கிப்போகின்றது . 


தோலின் விவரம் . 
2. மனிததேகத்திலுள்ள தோலிலே இரண்டுபடைகள் 
உண்டு . 

அவையாவன: வெளித்தோல் , உள்தோல் என்ப 
வைகளாம் . 

ந . பரிசருமமாகிய வெளித்தோல் உட்டோலிலுள்ள சிறு 
இரத்தக்குழல்களால் மேனியெங்கும் கக்கப்பட்டிருக்கும் ஒரு 
நீர் . 

சு . இப்படிக் கக்கிவிட்ட நீராகிய வெளித்தோல் உட் 
டோல் அடங்கலும் அநேக படைகளாகும் . அப்படைகளில் 
உட்படைகள் நீராயிருக்க , வெளிப்படைகள் காய்ந்து செதி 
ளாகின்றதினாலே வெளித்தோல் பெலனுள்ளதாய் வருகின் 
து . 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ;-அமிலதம் , இருந்தரமிலம் , சருமம் , சுவேதகோளம் , 
தசிரம் , தந்துகி , நாடி , நாளம் , கிணக்கோலம், நிணம் , நீராவி , பரிச்குமம் , மாசயனி . 


கசு 


தோலின் விவரம் . 


உதாரணம் . 

சரீரத்திலே கொப்புளங்கட்டும் பொழுது 
மிதந்து கிளம்பி உரிகிற பொருள் தான் வெளித்தோல் . 
ரத்திலே சுரம் , செந்தீநோய் , அக்கிமுதலியவைகள் காணும் 
சில தருணங்களிலே , இந்த வெளித்தோல் படலமாய் எழும் 
பிக் கழன்றுவிழுகின்றது . 

ரு . சரீரத்திலுள்ள வெளித்தோல் உடம்பிலுள்ள அவயவங் 
களின் காரியத்துக்கிசைய அடுத்திருப்பது நாம் கவனிக்கத்தக் 
கது . சரீரத்திலே உணர்ச்சி எவ்விடத்தில் எவ்வளவுகூர்மை 
யோ அவ்விடத்திலுள்ள வெளித்தோலும் அவ்வளவு மிருது 
வும் மேன்மையுமுள்ளதாயிருக்கின்றது . சரீரத்திலுள்ள பொ 
ருத்துகள் இங்கும் அங்கும் அசையவேண்டியபடியினாலே 
அவ்விடங்களிலுள்ள வெளித்தோல் நுகைவும் சுருக்குமாயி 
ருக்கின்றது . உாைஞ்சப்படுகிற இடங்களாகிய உள்ளங்கை 
உள்ளங்கால் முதலிய இடங்களிலுள்ள வெளித்தோல் மிகவும் 
காய்த்து . மரத்து விறைத்துப்போகின்றது . 
புறனடை . - க - வது . . வெளித்தோல் இப்படி அந்தந்த 
டங்களில் காய்ப்பது அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு . இப் 
படி ஆகாதிருந்தால் இவ்விடங்கள் புண்பட்டுப்போய்ச் சகல 
வேலைகளும் நடவாமல் நின்றுவிடும் . 


டுந - ம் படம் , 


1 


8 


2 . 


5 


ENSE 


கே - ம் படம் . ஒரு துண்டுத்தோலின் விளிம்பின் கனம் , அணுதரிசனி என்னும் பூதக்க 
ணாடியினால் உள்ள அளவுக்கு ஐம்பதுமடங்கு அதிகம் பெரியதாய்க்காணும் பாவனை . 
1 , 1 , வெளித்தோல் , 2 , 2 , நிறப்படலம் . 3 , 3 , கடுப்படலம் , 4 , 4 , நரம்புப்பின் 
னல் . 5 , 5 , உட்டோல் . 6 , 6 , 6 , நரம்புப்பின்னலாகக்கிளைக்கும் மூன்று நரம்புகள் . 
7 , 1,7 , கடுவிடைச்சால்கள் . .8 , 8 , 8 , மூன்று கெடுக்கள் , 


தோலின் விவரம் . 


கஉஎ 


உ - வது . உள்ளங்காலில் முள்ளுமுதலியவைகளால் அழற் 
சிஉண்டாகி அவ்விடத்தின் வெளித்தோல் அளவுக்குமிஞ்சிக் 
குவிந்து கிடப்பதை ஆணியென்பார்கள் . 

சு . தோலிலுள்ள இப்பகுதியில் , அதாவது வெளித்தோலி 
லே தந்துகிகள் என்னும் இரத்தக்குழல்களாகுதல் நரம்புகளா 
குதல் இல்லாதபடியினால் அதிலே ஒரு ஊசியைக்குற்றினாலும் 
அக்குற்றினாலே அதிலே நோவுமில்லை அதுவழியாய் இரத்தம் 
பொசிவதுமில்லை . 

எ . வெளித்தோலிலே ஒரு துண்டை உரித்தெடுத்துப்பார்க் 
கையில் துப்புரவான மாட்டுக்கொம்பிலே சீவுளியாற் சீவின 
சீவலுக்குச்சமானமாக வெண்மையும் உருவொளியுள்ளதுமா 
யிருக்கும் . அதிலே புழுதியும் அழுக்கும் புரண்டிருக்கும் 
பொழுது கறுத்துப்போகின்றது . 

புறனடை.- மயிர்களும் , நகங்களும் , மிருகங்களின் கொம் 
புகளும் , குளம்புகளும் , பட்சிகளின் இறகுகளும் , வெளித் 
தோலும் - பதார்த்தமளவிலே ஒன்று . உடம்பிலே கொதி 
வெந்நீர்பட்டு அதின் வேக்காட்டினாலே வெளித்தோல் கழ 
லும்பொழுது அவைகளும் இதுடனேகூடக் கழன்றுபோ 
கின்றன . இறகானது பலகிளையுள்ள ஒரு பெரிய மயிரென்று 
சொல்லலாம் . மயிர் உள்ளுக்குச் சோற்றியாயிருக்கிறது . 
மயிரிலே வன்ன. அணுக்கள் திரண்டிருக்கிறதற்குத்தக்கதாக 
அதின் நிறம் வித்தியாசமாகும் . 

அ . வெளித்தோலிலே ஆகக் கடைசியாய் உண்டாகி 
அதிகம் உள்ளேயிருக்கும் படைக்கு உள்ளாக , அதாவது , வெ 
ளித்தோலுக்கும் உட்டோலுக்கும் இடையிலேயிருந்து வெ 
ளித்தோலுக் கூடாகத்தோற்றும் ஒருவன்னம் உண்டு . இந்த 
வன்னப்படை காப்பிரியிலே கறுப்பாயும் , அமரிக்காத் தே 
சத்து வேடர்களிலே செப்பு. வன்னமாகவும் , ஐரோப்பியர்க 
ளிலே வெண்சிவப்பாகவும் இன்னும் அவர்களுக்குள்ளே ஆ 
ளுக்காட் சற்று வித்தியாசமாகவும் இருக்கின்றது . இவ்வன் 
னம் அதிகமாகில் ஆட் கறுப்பாகவும் , அதிலிருந்து படிப் 
படியாய்க் குறையச் சிவப்பு நிறமாகவும் , வெள்ளைநிறமாக 
வும் மாறும் . இதுவே கறுத்தவர்களுக்கும் வெள்ளைமனிதருக் 
தம் உள்ள வித்தியாசம் . 

கூ . சருமம் என்னும் உட்டோல் தோலிலுள்ள இரண்டு 
படைகளுள் விசேஷமானது . அது சரீரத்தின் முன்பக்க 
மாகிய நெஞ்சு வயிறு என்பவைகளில் இருக்கிறதைப்பார்க்க 


கஉவு 


தோலின் விவரம் . 


முதுகிலே கனமாயும் கைகால்களின் அகத்திலும் புறத்திலும் 
அதிக தடிப்பாகவும் , தேகத்தின் எப்பகுதியிலும் உள்ளங்கை 
உள்ளங்கால்களில் அதிக உரப்பாகவும் இருக்கின்றது . அதி 
லே பலவிதமான தசிரங்கள் என்னும் குழல்கள் உண்டு . . அ 
வையாவன: நாடிகள் , நாளங்கள் , மாசயனிகள் என்பவைக் 
ளே . மேலும் நிணக்கோளங்களும் , சுவேதகோளங்களும் 
நரம்புகளும் அதிலே இருக்கின்றன . 

க 0 . நாடிகளும் , நாளங்களும் உட்டோலிலே பரந்து தந் 
துகிகளாய் ஒன்றுடனேயொன்று - பின்னி வலைபோலக் 
கிடக்கின்றன. ஆகையினால் இத்தோலின் எப்பகுதியை 
வெட்டினாலும் அப்பகுதியிலே இரத்தங்காணும் . இந்நாடி 
கள்தானே தோலை வளர்க்கின்றன . 

கக . நாடிகள் போல நரம்புகளும் தோலிலே மிகுதியா 
யிருக்கிறபடியினாலே மேனியிலே எங்கே குற்றினாலும் அங் 
கே நோவுண்டாகும் . - நரம்புகளின் நுண்ணிய தலைப்புகள் 
தந்துகிகள் என்னும் சிறு இரத்தக் குழல்களுடனே ; பின்னித் 
திரண்டு உட்டோலிலே சிறு புடைப்புகளாகின்றன . 


சே -ம் படம் . 


3 


5 


சி 


பார்ட் RENE யாகாயாயம் 


E 


2 


காய 


C 


5 


HOW பையர் 


S படம் 


5 


3 


சே - ம் படம் . உட்டோலிலுள்ள கடுக்களின் விதத்தைக்காட்டியது . 1 , 1 , உட்டோல் . 
2 , 2 , கடுப்படலம் . 3 , 3 ; கடுக்களின் நரடிகள் . 4 , 4 , கடுக்களின் நானங்கள் . 5 , 5 , 
கடுக்களின் நரம்புகள் , 

புறனடை .-- இப்புடைப்புகள் இருக்கும் விதம் உள்ளங் 
கைகளிலும் உள்ளங்கால்களிலும் தெளிவாய்க் காணலாம் . வி 
ரல் நுனிகளிலே அவைகள் வட்டமாகவும் பாம்பு வளைவாகவும் 
ஒக்கின்ற வரிகளாய் நிரைக்கப்பட்டிருக்கின்றன . 


தோலின் விவரம் . 


க கூ 


க . 


க 2 . மேனி எங்கும் வெளித்தோலுக்குள்ளே மாசயனிகள் 
என்னும் சிறுக்குழல்கள் உண்டு . இவைகள் வழியாய் உடம் 
பிலே . பூசின தயிலங்கள் வசூரிப்பால் முதலியவைகள் இரத் 
தத்திலே கலக்கின்றன . 

வேர்வை பிறக்கும் கருவிகளிலேயுள்ள அநேக 
சிறுத்துவாரங்கள் வெளித்தோலுக்கூடாக இறங்கி ஒவ்வொன் 
றுந் திருகி முறுகிக் கடைசியிலே தன்னிலே மடிந்து , கடுகுவி 
தை அளவாய்த் திரண்டு உட்டோலுக்குள் இருக்கும் கண்ண 
றைகளிலே முடிகின்றன . இத்திரட்சிகளுக்குச் சுவேத 
கோளங்கள் என்று பேர் . 

கச . நிணக்கோளங்கள் என்பன உட்டோலிலே புதை 
யப் பரவியிருக்கின்ற சிறு திரட்சிகள்தான் . அவைகளுக் 
கும் வெளித்தோலுக்கூடாகச் செல்லும் நேரான துவாரங்க 
ளுண்டு .. மேனியில் சில பகுதிகளிலே இக்கோளங்க 
ளில்லை . அவைகள் வேண்டியவைகளாயிருக்கும் . இடங் 
களிலேயோ மிகுதியாயுண்டு. அதாவது : தலை , காது , மூக்கு , 
கமுக்கட்டு முதலிய இடங்களிலே அவைகள் மிகுதி . 

புறனடை.- இக்கோளங்களின் துவாரங்களிலே அளவுக்கு 
மிஞ்சிய கொழுப்பிருக்கும்பொழுது அது ஒரு பருவாய்த் 
தோன்றும் . அப்பருவைப்பிதுக்க அதிலுள்ள கொழுப்பு 
ஆணிபோலே பிதுங்கும் . சிலவேளை ஒரு நிணக்கோளத் 
தின் துவாரம் தீர அடைபட்டுப்போனால் அதில் உண்டாகும் 
கொழுப்பு. வெகுகாலமாய்க் கூடுவதினால் ஒரு கழலையாகின் 


உங . அதிகாரம் . 


--- 


தாலின் தொழில். 
க . தோல் சரீரத்தின் வெளிப்பகுதி முழுவதையும் மூடி . 
அதின் மூட்டுக்கள் நெளிவுகளெல்லாம் தொடர்ந்து , தான் 
மூடியிருக்கும் சரீரப்பகுதிகளையெல்லாம் காவல் செய்வது . 
மல்லாமல் , அததற்குரிய தொழிலுள்ள பலவகையான கூறு 
களுக்கும் ஆதாரமாயிருக்கின்றது . 


கங O 


தோலின் தொழில் . 


2 . 


சற்றும் உணர்ச்சியில்லாத வெளித்தோல் கூரிய 
உணர்ச்சியுள்ள உட்டோலை மூடும் ஒரு உறைக்குச் சமான 
மாக இருக்கின்றது . வெளித்தோல் உட்டோலின் உணர்ச் 
சியை மழுக்கி மட்டுப்படுத்திவிடுகின்றது . 

கூ . உட்டோலிலுள்ள நீர்கள் அணுவணுவாய்ப் பறவாம 
லும் , மனிதருக்கு நேரிடும் நச்சுக்காற்றுக்கள் உடம்பில் 
உட்செல்லாமலும்பண்ணுவதினாலே வெளித்தோல் சரீரத்தி 
லே சில வியாதிகள் வராதபடி காவல்பண்ணுகின்றது . 
வெட்டு , கீறு , புண் முதலிய காரணங்களினாலே வெளித் 
தோலில் ஏதுமொரு நீக்கம் காணும் பொழுது அதின் காவல் 
குறையும் . 

ச . தோலிலுள்ள நரம்புகள் அதினுடைய பரிசத்துக்கு 
அல்லது உணர்ச்சிக்குரிய கருவிகளாம் . அவைகள் வழி 
யாய் நாங்கள் அநேகம் காரியங்களை உணர்ந்து மிகுதியான 
இன்பதுன்பங்களை அனுபவிக்கிறோம் . 

உதாரணம்.-- மெத்த வெப்பமானநாளிலே குளிர்காற்று 
உடம்பிலே வீசும்பொழுது கொள்ளும் உணர்ச்சியிலே 
இதைக் கண்டுகொள்ளலாம் . இந்நரம்புகளின் உணர்ச்சியி 
னாலே எங்களுக்கு நேரிடுந் தீமைகள் அணுகுவதை நாம் 
அறிந்து அவைகளுக்கு விலகிக்கொள்ளுகிறோம் . 

ரு . சரீரத்திலுள்ள கழிவுகளில் மிகுதியானவைகள் தோலி 
லுள்ள துவாரங்கள் வழியாய்க் கழிந்துபோகும் : அவை 
களில் சில நிணமாகவும் , சில நீராவியாகவும் , சில இருந்தா 
மிலமாகவும் கழியும் . 

சு . தோலை நனைக்கின்ற நிணம் நிணக்கோளங்கள்வழி 
யாக இரத்தத்திலிருந்து பிரிகின்றது . காங்கை குளிர்மை 
ஈரலிப்பு என்பவைகளை அதிகமாய்த் தாங்கவேண்டிய தோலின் 
பகுதிகளிலே நிணம் நிரம்பப் பரவியிருக்கும் . இக்கோளங்க 
ளிலிருந்து நிணம் பொசிவதினாலே தோல் மிருதுவாவதுமன் 
றித் தேகத்திலுள்ள இரத்தமும் சுத்தியடைகின்றது . 

எ . சுவேதகோளங்கள் இரத்தத்திலிருந்து வேர்வையைப் 
பிரிக்கின்றன . தோலின் ஒவ்வொரு சதுர அங்குலத்திலும் . 
இக்கோளங்களில் ஈராயிரம்மட்டுக்கு அவைகளின் துவாரங் 
கள் ஓடியிருக்கின்றன. சரீரத்திலுள்ள தோல் முழுமையிலும் 
இக்கோளங்களில் ஐம்பது இலட்சத்துக்கு மேற்பட உண்டு . 


தோலின் தொழில். 


கஙக 


குடும் படம் . 


22 


3 
வெம் படம் .. தோள்த்துண்டின் விளிம்பின் பாவனை . 1 , 1 , தோலின் சிறுச்சிறுப் புரு 
வங்கள் . 2 , 2 , அதின் சால்கள் . - 3 , வெளித்தோல் . 4 , 4 , நிறப்படலம் . , 5 , 5 , உட் 
டோல் , 6 , 6 , 6 , உட்டோலின் கடுக்கள் , 7 , அவைக்கிடையேயிருக்கும் பதிவுகள் . 
8 , 8 , 8 , கடுச்சோடு ஒவ்வொன்றிற்கும் இடையேயிருக்கும் பெரிய பதிவுகள் . 9 , 9 , நிணத் 
தினால் நிரவியிருக்கும் : சிறுச்சிறு அறைகள் . 10 , 10 , 10 , தோலுக்குக்கீழே இருக்கும் 
நிணப்படலம் . . 11 , 11 , 11. அப்படலத்திலுள்ள இழைகள் , 12 , இரண்டு மயிர் . 13 , 
சுவேதக்கோளம் ; அதின்குழல் திருகல் முருகலானது. 14. வேறொரு சுவேதகோனம் ; 
இதின் குழலின் . முறுக்குக்குறைவு . - 15 , 15 , நிணக்கோளங்கள் ; அவையின் குழல்கள் 
மயிரின் உறைக்குள் முடிகின்றன் . 

வு . சுக காலங்களிலே இக்கோளங்களிலிருந்து வேர்வை 
இடைவிடாமல் உண்டாவதினாலே தோல் பசுமை கொண் 
டிருக்கும் . இந்நனைவு தோற்றாமலிருக்கும்பொழுது அதற் 
குத் தோற்றாச் சுவேதமென்று பேர் . - அது துளிதுளியாய்த் 
தோற்றும்போது அதற்குத் தோற்றுஞ் சுவேதமென்று பேர் . 

திருட்டாந்தம்.- குளிர்மையானதும் ஈரமற்றதுமான வாயொ 
டுங்கிய ஒரு கண்ணாடிப் பாத்திரத்துக்குள்ளே கையை ஒட் 
டிக் கைக்குளசு அளவுக்கு அக்கண்ணாடிப் பாத்திரத்தின் 
வாயோடேசேர்த்து மூடிச் சுற்றிக் கட்டிவிட்டால் சில நிமி 
ஷங்களுக்குள்ளாக அப்பாத்திரத்தினுட்பக்கங்களிலே கையி 
லிருந்து கசியும் . ஈரம் பிடித்திருக்கும் . 

கூ . சுவேதகோளங்களின் தொழில் தடக்கின்றி நடப்பது 
சுகத்துக்கு மிகவும் அவசியம் . - சரீரத்திலுள்ள கழிவும் கஞ்ச 
லுமான பதார்த்தங்களில் , ஒன்றே முக்கால் முதல் இரண்டரை 

12 


கஙஉ தோலைப் பேணும் முறை 
இறாத்தல் நிறையளவுக்கு ஒரு நாளுக்குள் இக்கோளங்களின் 
வழியாய் உடம்பிலிருந்து தோலின் துவாரங்களால் கழியும் . 

க 0 . குளிரினால் அல்லது தோலிலுண்டாகும் ஏதும் வியா 
தியினால் வேர்வை பொசிவது தடைப்பட்டால் அதினாலே 
கழியவேண்டியவைகள் கழியாமல் இரத்தத்திலே கலந்து 
ஓடி உடம்பிலே செறிந்து சுவாசப்பை இரைப்பை முதலிய 
உறுப்புகளினது தொழில்களைக் குழப்புகின்றன . நாட்பட் 
ட இருமல் கபாலநோய் , அசீரணமாந்தம் , கழிச்சல் முதலிய 
வியாதிகள் இவ்விதமாய்ப் பலமுறையும் தலைப்படுகின்றன . 

கக .. இக்காரணத்தினால் உடம்பிலுள்ள உறுப்புகளில் யா 
தொன்று பலவீனம் அடைந்தால் அதுவே மற்ற உறுப்புகளி 
லும் அதிகமாக நோய்க்கிடமாகும் . ஒருவனுடைய சுவாசப் 
பை வியாதியாய் அல்லது பலவீனமாயிருக்கும்பொழுது , அவ 
னுடைய மேனியிலே மிஞ்சிய குளிர் உண்டானால் , அவ்வு 
றுப்பிலே அழற்சி தாவிப் பலதரமும் இருமல் கிளம்பும் . ஒரு 
வனுக்கு முன்னமே பொருத்து விறைப்பும் வாதநோயும் உண் 
டாகத்தக்கனவாயிருந்தால் , அவனுடம்பிலே அதிக குளிர் 
மை தாவ அவ்வித நோய்கள் திரும்ப உண்டாகும் . 


உச . அதிகாரம் . 


தோலைப் பேணும் முறை . 
க . வெளித்தோலின் நிலைக்கும் உடம்பினது காங்கை 
குளிர்மைக்கும் வாயுவின் சுத்தம் காந்தி என்பவைகளுக்கும் 
உடம் பிற்படும் ஒளியின் தன்மைக்கும் தக்கனவாக தோலி 
ஓ ள்ள உணர்ச்சியும் நிணக்கோளம் சுவேதகோளம் என்னும் 
இவைகளின் தொழிற்கெதியும் விகற்பமடைகின்றன . 

2. ஏற்றபடி உடுப்பதும் ஒழுங்காய் "நீராடுவதும் அளவாக 
வெளிச்சத்திலும் காற்றிலும் நடமாடுவதும் நமதுதோலின் 
சகல பகுதிகளின் சுகத்துக்கும் மிகவும் நயம் . 

ந . நாம் உடுக்கும் உடுப்புத் தேகத்துக்கு அனல் கொடாது , 
ஆனாலும் அது உடம்பிலுள்ள அனல் வெளிப்படாமலும் 


6 . 


கை 


நாம் என்ன 
தோலைப் பேணும் முறை . 

கநங 
வாயுவிலுள்ள காங்கை குளிர்மை உடம்பிலே தாக்காமலுங் 
மென்று அறியும்படி பின்னால் சொல்லப்படுங் குறிகளை 
அவதானித்துக்கொள்ள வேண்டும் . 
ச . நாம் தரிக்கும் வஸ்திரங்கள் அவைகளுக்கூடாகக் காங் 

சுறுக்கிலே செல்லக்கூடாதவைகளாகவும் அதிகம் ஈர 
லிப்புப் பிடியாதவைகளாகவும் இருக்க வேண்டும் . 

ரு . ஆட்டுமயிரினாலே செய்த கம்பளி முதலிய புடவைகள் 
மற்றெவ்வித சீலைகளிலும் பார்க்க அதிகமாக அவைகளில் 
எராளமாயிருக்கும் நுண்ணிய கண்ணறைக்குள்ளே - வாயு 
வைக்காத்து , ஈரத்தைக் கொஞ்சம்மாத்திரம் சுவற்றுகிறதினால் , 
அவைகளே .உடுப்புக்கு : மிகவும் உத்தமம் : 

கா . பருத்தி நூற்புடவையானது ஆட்டும்யிர்ப்புடவையைப் 
போல வாயுவைத் தன் கண்ணறைகளுக்குள்ளே காத்துவை 
யாதிருந்தாலும் சணல் நூற்புடவையிலும் பார்க்க அதிகமாய் 
வாயுவைத் தன் கண்ணறைகளுக்குட்காக்கும் . மேலும் 
அதின் நெசவு ஆட்டுமயிர்ப் புடவையிலும் அழுத்தமுமாய் 
உடுக்கும்பொழுது தோலை அழற்றாததுமாயிருக்கின்றது . இப் 
படிக்கொத்த புடவை சணல் நூற்புடவைபோல இலேசிலே 
ஈரலியாது . ஆகையால் தோலுக்கடுக்க உள்ளுக்கு உடுக்கும் 

. 
எ . உடம்பிலுள்ளதும் , அதிலிருந்து நீங்காதிருந்தால் அ 
தற்குச் சேதம் செய்யக்கூடியதுமான பதார்த்தங்களைத் தோ 
லானது இரத்தத்தினின்று பிரித்துவிடுவதுமன்றிச் சுவாசத் 
துக்கும் மிகவும் உதவியாயிருக்கின்றது . ஆகையினாலே 
உடுப்புகள் காற்று உள்ளே செல்லவும் வேர்வை வெளியிலே 
நீராவியாய்ப் பறக்கவுங்கூடிய கண்ணறைத்துவாரங்கள் உள் 
ளவைகளாய் இருக்கவேண்டும் . 

வு . உடுப்புக்கும் உடம்புக்கும் இடையே கொஞ்சவெ 
ளியிருக்கும்படி உடுப்புத் தளர்ச்சியாய் இருக்கவேண்டும் . இ 
றுக்கமான சட்டை முதலியவைகளைப் போடுவதிலும் தளர் 
த்தியானவைகளைப் போடுவதினால் அதிக அனல் கொள்ளும் 
என்பது எல்லாருக்கும் அனுபவத்தில் விளங்கும் . 

கூ . சுவாசப்பை இரத்தாசயம் இரைப்பை முதலிய உயிர் 
நிலையான உறுப்புகளில் கயரோகம் அசீரணமாந்தம் முதலா 
ன வியாதிகள் வருவது தேகவனல் உண்டாவதற்குத் தடை 


உடுப்புகளுக்கு மிகவும் உசிதம். 


கரிச 


ன 


. 
தோலைப் பேணும் முறை . 
யாயிருப்பதினால் தோல்வெளுத்துக் கை கால் குளிர்ந்துபோம் . 
ஆதலால் இப்படிப்பட்ட வியாதிகள் உள்ளவர்களுக்கு அ 
திக உடுப்பு அவசியமாய் வேண்டியது . 

க 0 . பகலிலும் பார்க்கப் பொழுதுபட நாம் அதிக தஞ்சக் 
கேடுள்ளவர்களாய்ப் போவதினாலே அந்நேரம் நமது உடம்பி 
யில் அதிக உடுப்பு வேண்டும் . நாம் மிகுதியான சனக்கூட் 
டமுள்ள வீடுகளிலிருந்து இரவிலே வெளிக்கிட்டு வீட்டுக் 
குத் திரும்பும் பொழுது உடம்பு வேர்த்திருப்பதினாலும் அந்ரே 
ரம் குளிரானதினாலும் நம்மிலுள்ள அனல் தீவிரமாய் நம்மை 
விட்டு அகலுகின்றது . ஆதலால் மேலும் ஒரு உடுப்புத் தரித் 
துக்கொள்ளவேண்டும் . 

கக . சரீரமுயற்சியினாலே இரத்த ஓட்டங்கதிக்க அக்கதிப் 
பு அதிக அனலைச் சரீரமெங்கும் கிளப்பிவிடுகின்றது . ஆத 
லால் இருந்த இருப்பிலே வேலைசெய்யும் ஒருவனைப்போல 
உச்சாகமாய் ஓடி உலாவி வேலைசெய்பவனுக்கு அதிகம் 
உடுப்பு அவசரமில்லை . 

க 2 . அளவுக்குமிஞ்ச , உடுப்பதும் உடுப்பிலே தீரக் 
குறைப்பதுமாகிய இரண்டும் . தேகசவுக்கியத்துக்கு ஈனம் . 
இதுவுமன்றி உடம்பில் ஒரு பகுதியை நன்றாய் மூடுவதும் மற் 
றப்பகுதியை மூடாமல் விடுவதும் சுகத்துக்கு ஆகாது . 

கங. உடுப்பெல்லாம் பிசங்காமல் கூடியளவு சுத்தமாயி 
ருக்கப்பண்ணவேண்டும் . எவ்வித உடுப்பும் கொஞ்சமா 
குதல் அழுக்குப்பிடியாமலிராது . ஆட்டுமயிர்ப் புடைவை 
கள் பருத்திப் புடைவைகள்தானும் வேர்க்கும் வேர்வையி 
லுள்ள சிலகழிவுகளை உறிஞ்ச அதினாலே அவைகளின் இழை 
கள் கறைப்படுகின்றன . அழுக்குவ்ஸ்திரம் களையர்மல் - 
அசட்டைபண்ணி , அதை நெடுநாளைக்குத் தரித்திருப்பதி 
னால் அநேக சனங்கள் வியாதியடைவதற்கு இடமாயிருக்கின் 
றது . வறியசனங்களே அநேகமுறை இதினாலே வியாதி 
அடைகிறார்கள் . 

கச . படுக்கும் பொழுது , முன் உடுத்த உடுப்பைக் களைந்து 
வேறு உடுப்புத் தரித்துப் படுப்பது சுகத்துக்கு நயம் . சிரங்கு 
உண்டுபடாமல் அதற்குக் காரணமாகிய பூச்சியைப் போக் 
கும்பொருட்டுப் படுக்கும் பாயைக் கழுவியும் சீலை , தலை 
யணையுறை இவைகளை அலம்பியும் கிழமைதோறும் வெயிலி 
லே போட்டுவரவேண்டும் . இதுவுமன்றி மெத்தை சீலைகளி 


தோலைப் பேணும் முறை . 


கநரு . 


லே பிடித்திருந்த வேர்வை போகும்படி இவைகளைக் காற்று 
வெயிலிலே போடுவது நல்லது . இப்படிச் செய்யாவிட்டால் 
சீலையிலே பிடித்திருக்கும் வேர்வையினால் சிலவேளை வியாதி 
உண்டுபடவுங்கூடும் . 

கரு . உடுத்த உடுப்பு நனைந்தால் உடனே அதை மாற்ற 
வேண்டும் . அதுவுமன்றி அந்நேரத்திலே சற்றும் ஈரமில் 
லாத இரட்டுப்பருக்கன் சீலைத்துண்டு எடுத்து அனல் கிளம்பும் 
மட்டும் மேனியிலே உரைஞ்சியபின் வேறு உடுப்புத் தரிக்க 
வேண்டும் . நனைந்த உடுப்பை மாற்ற முடியாதிருந்தால் அவ் 
வடுப்பை உடுத்த ஆள் அவ்வுடுப்பின் ஈரம் காயும்மட்டும் 
உடம்பிலே குளிர் வராதபடிக்கு அனல் கிளம்புமட்டும் 
சரீர அப்பியாசம் பண்ணவேண்டும் . 

கசு . பின்னேரத்திற்பார்க்க முன்னேரத்திலும் , விசேஷ 
மாய்க் காலையிலும் , சீவத்துவம் அல்லது சரீரப்பெலன் நயமா 
யிருப்பதினால் நாம் காலத்துக்குக்காலம் காங்கை குளிர்மைக் 
குத்தக்கதாய் வித்தியாசமான உடுப்பு மாற்றிக்கொள்ளுகில் 
காலையிலேதானே அப்படிச் செய்யவேண்டும் . உடுப்பன 
வையும் உண்பனவையும் மற்றும் வழக்கமான செய்கைகளை 
யும் சடுதியாய் மாற்றிக்கொள்வதினால் நமது உடம்புக்குச் 
சவுக்கியவீனம் : உண்டாகின்றது . நமது உடம்புக்குரிய 
பழக்கங்களை மாற்றுகிறதினால் உண்டாகும் மோசத்துக்கான 
சாய்வு நம்முடைய உடம்பு : அந்நேரமிருக்கும் பலவீனத்துக் 
கும் இளைப்புக்கும் தக்கதாயிருக்கும் . 

கஎ . சரீரத்திலுள்ள தோலின் துவாரங்கள் வழியாய் வேர் 
வையாகக் கழியுங்கழிவுகள் இரத்தத்திலிருந்து இட்டமாய்ப் 
பறியும் பொருட்டு ஒழுங்காய் ஸ்நானம்பண்ணுவது மிகவும் 
அவசியம் . பண்ணாவிட்டால் தோலில் ஓயாமல் உண்டாய் 
வரும் பழைய வெளித்தோல் , நிணம் , வேர்வையின் உப்புமு 
தலியவைகள் கழன்றுபோகாமல் காய்ந்து பிடித்துக்கொள்வ 
தினால் தோலின் துவாரங்கள் தூர்ந்துபோம் . வெந்நீரில் ஸ்நா 
னம்பண்ணுவதிலும் பார்க்க குளிர்ந்த தண்ணீரிலே ஸ்நானம் 
பண்ணுவது உடம்புக்கு அதிக பெலனைத்தரும் . 

கவு . மனமுயற்சியாலாகுதல் சரீர அப்பியாசத்தாலாகுதல் 
உடம்பு இளைத்திருக்கும் பொழுதும் சாப்பிட்டவுடனேயும் , 
எவர்களென்கிலும் ஸ்நானம்பண்ணப்படாது . நோயாளிகள் 
காலைச்சாப்பாடுசாப்பிட்டு , இரண்டு மணித் தியாலத்திற்குப் 
பின் ஸ்நானம்பண்ணுவது. திறம் . ஆனாலும் சரீரசவுக்கிய 

12 * 


தோலைப் பேணும் முறை . 


கங்கா 


முடையவர்கள் காலையிலாவது மாலையிலாவது தங்கள் பிரியம் 
போல ஸ்நானம் பண்ணலாம் . 

கக . ஸ்நானம் பண்ணி நெடுநேரத்துக்கு ஈரத்தோடிருப்ப 
தாகாது . ஏனெனில் உடம்பிலே ஈரம் சுவறினால் குளிர் 
உண்டாகும் . ஆகையினாலே ஸ்நானம்பண்ணுகையில் கூத் 
லும் துன்பமும் உண்டாகாதபடிக்குச் சுறுக்காய் நீராடி , அது 
முடிந்தவுடனே உடம்பிலே சற்றும் ஈரமில்லாமல் துடைத் 
துவிடவேண்டும் . அத்தோடே உடம்பிலே குளிர் உண்டா 
னால் பருக்கன் சீலையினால் அல்லது சும்மா கையினாலே சூடு 
பிறக்க நன்றாய் உாைஞ்சி , 

உரைஞ்சி , உடனே வஸ்திரந்தரித்துக் 
கொள்ளவேண்டும் . 

20. நாளுக்குநாள் குளிப்பென்று உடம்பைக் குறைவா 
கக் கழுவியும் , கிழமைக்குக்கிழமை முழுக்கென்று அதை 
அதிகமாகக் கழுவியும் வருவது புத்தியல்ல . தீன் , நித்திரை 
முதலியன போல இக்காரியமும் ஒழுங்காகத் தினமும் நடப் 
பிக்கவேண்டியது . வெகுநாள் வியாதியாய் தண்ணீர்படா 
மல் கிடந்த பின் சடுதியிலே முழுகிறது மோசம் . அப்படிப் 
பட்ட வேளையில் உடம்பைக் கழுவுகிற பழக்கம் நின்றுவிட் 
டதுமாத்திரமல்ல , ஆள் மெத்தப் பெலவீனப்பட்டிருக்கும் , 
அதினால் முழுக்கைத் தாங்கிக்கொள்ளமாட்டாது . வியாதி 
" யுள்ள நாளெல்லாம் படுக்கையோடிருந்தும் இடைவிடாமல் 
மேனி சுத்தி பண்ணிவருவதே நல்லது . இப்படிச் செய்வது 
வியாதிக்காரனுக்கு ஆற்றியும் , அவனுடைய வியாதி மாறுவ 
தற்குத் துணையும் அது மறுதலியாதபடிக்கு எதுவுமாம் . 

உக . தோல் தன் தொழிலை நடப்பிக்கும் பொருட்டு வா 
யுவின் உதவி அதற்கு மிகவும் வேண்டியது . எங்களைச் 
சூழ்ந்திருக்கும் வாயு தோலுக்கு அமிலதத்தைக் கொடுத்து 
அதிலிருந்து இருந்தாமிலத்தை வாங்குகின்றது . இதுவுமன் 
றித் தோலிலுண்டாகும் மிகுதியான வேர்வையையும் நிணத்தி 
லுள்ள நீரணுக்களையும் அது பிரித்துத் தள்ளிவிடுகின்றது . 
இவ்விதமான தொழிலை வாயு நடப்பிக்கும்படி அது தோலோ 
டே அடுத்திருக்கவேண்டும் . சரீரமடங்கலும் மூடி உ 
உடுப் 
பவர்களுடைய உடுப்புத் தளர்வாகவும் கண்ணறை யுள்ளதா 
கவுமிருக்கவேண்டும் என்பதற்கு உண்டான பல நியாயங்க 
ளுக்குள் இதுவும் ஒன்றுதான் . 

2.2 . தோலிலே ஒளிப்டுவதினால் - உடம்புக்கு மிகுந்த 
சவுக்கியம் உண்டாகின்றது . இதற்குத் திருட்டாந்தமாக நில 


தோலைப் பேணும் முறை . 


காஎ . 


மட்டத்தில் தாழ்வாயும் ஈரமாயும் இருட்டாயுமிருக்கும் 
அறைகளிலே வேலை செய்யும் ஆட்கள் ; வெளுத்து நோய்த் 
துப்போகிறார்கள் என்பது அறிந்த காரியம் . - தோலை ஊ 
டுருவிச்செல்லும் ஒளியானது அதற்கு ஆரோக்கியத்தைக் கொ 
டுப்பதுமன்றி , இரத்தத்துக்கும் நயத்தைக்கொடுக்கும் , அந்த 
யம் அதின்வழியாய் உடம்பு முழுவதுந் தாக்கும் . 

உங . பள்ளிக்கூடங்களும் , கம்மாலைகளும் , சமையல் வீடுக 
ளும் தலைவாசல்களும் காற்று வீசக்கூடியவைகளாய்மாத்திர 
மல்ல , வெளிச்சந்திறமாய்ச் செல்லக்கூடியவைகளாயும் 
இருக்கவேண்டுமென்பதற்கு மேற்சொல்லிய காரியம் தெளி 
வான நியாயமாயிருக்கின்றது . 

உச . வெந்நீரினால் அல்லது நெருப்பினால் வெந்த காயங் 
களிலே கொப்புளங் கட்டாமலிருக்கும்பொழுதும் , அல்ல 
வென்று கொப்புளங் கட்டியும் வெளித்தோல் தகராமலிருக் 
கும்பொழுதும் , அக்காயங்களில் எரிவு உண்டாயிருக்கும் 
பொழுதும் அவைகளுக்குப் பச்சைத்தண்ணீரிற் சீலை தோய்த் 
துப்போடவும் . எரிவு நீங்கினபின்பு , தேன் மெழுகையும் நல் 
லெண்ணெயையுங் , கலந்து , காய்ச்சிச் சேர்வையாக்கி அச் 
சேர்வையை ஒரு சீலைத்துண்டிலே அல்லது பஞ்சிலே பூசிக் 
கொப்புளங்கட்டின . இடங்களிலே ஒட்டவும் . இப்படிக் 
காயம்படுவதினாலே வெளித்தோல் உரிந்துபோனால் சுண்ணா 
ம்புத்தண்ணீரும் நல்லெண்ணெயும் சரிபங்காய்ச் சேர்த்துப் 
பூசவும் . அல்லது முன்சொன்ன சேர்வை போடவும் , இம் 
மருந்துகளைப் போட்ட பின் அடிக்கடி எடுக்கப்படாது . 

புறனடை.- எப்பொழுதென்கிலும் உட்டோல் நெருப்பி 
லே வெந்து அல்லது வெட்டிலே அறுந்துபோனால் அது தி 
ரும்ப முன்போல வளராமல் அப்படிக்கொத்த இடங்களிலே 
மாறாத தழும்பு அல்லது காயம் உண்டாகின்றது . 

உரு . மேனியிலே வேர்வை தோன்றுவதற்கு எதுவாய் தே 
கத்திலே சுவேதநிலையம் என்னும் அளவான அனல் உண்டு. 
இது , மிகுந்தாலும் குறைந்தாலும் வேர்வை உண்டாகாது . 

புறனடை -- சுரம் மும்முரமாய்க் காயும்பொழுது அது நீங் 
குவதற்கு ஏதுவாய் வேர்வை உண்டாகும் பொருட்டு மேனி 
யிலுள்ள காங்கையைக் குறைக்கத் தண்ணீரிலே தோய்த்த க 
டற்பஞ்சு முதலியவற்றினால் அச்சமின்றி - சுரமுடைய ஆ 
ளுக்குத் தடவிவிடலாம் . மேனியிலே ஈரப்பசுமை உண் 
டாயிருக்க வீசுங்காற்று எவ்விதத்திலும் படவிடப்படாது . 


| 


கவு 


நரம்புமண்டலம் . 


ருசு - ம் படம். 


8 


8 


13 


4 


கிசு - ம் படம் , மூளையினதும் கசேருலதையினதும் பின் காட்சி - 1 , மூரை 2. தணை 
மூளை . 3. கசேருலதை . 4 , முக நரம்புகள் . 5 , புயசாலம் . 6 , 7 , 8 , 9, உற்காயத்தின் நாம் 
புகள் . 10 , பழுநரம்புகள் . 11 , கடிசாலம் , . 12 , பீடிகைசாலம் , 13 , 14 , 15 , 16. அதக் 
கரயத்தின் நரம்புகள் . 


நரம்புமண்டலம் . 


காசு 


பதின் மூன்றாம் பகுதி . 


உரு . அதிகாரம் . 


பு 


நரம்புமண்டலம் . 
க . உடம்பிலுள்ள உறுப்புகளின் தொழில்களெல்லாம் 
ஒன்றைப்பற்றி ஒன்றாயும் , ஒன்றின் பின் ஒன்றாயும் , அவற் 
றிற்குரிய முறைதவறாமல் நடைபெற்றுவருகின்றன . ஆகை 
யினாலே அத்தொழில்களை நடப்பிக்கும் உறுப்புக்கள் ஒன்றி 
லேயொன்று பற்றியிருக்கும்படி அவைகளை ஒன்றாய் இணைக் 
கும்பொருளொன்று இடையிலே இருக்கவேண்டும் . 
படி அவைகளை இணைக்கும் பொருளே நரம்புமண்டலமாம் . 


m . 


நரம்பு மண்டல விவரம் . 
2. மூளையும் , சிரநரம்புகளும் , முள்ளந்தண்டுக்கொடியும் , 
முள்ளந்தண்டு நரம்புகளும் , ஐக்க நரம்புகளுமாகிய இவை 
களின் கூட்டம் நரம்புமண்டலம் என்னப்படும் . 

மூளையானது தலையோட்டுக்குள்ளிருக்கும் அறை 
முழுவதையும் நிரப்புகின்ற குழைவான ஒரு உறுப்பாம் . 
வளர்ந்த மனிதனிலேயுள்ள மூளை ஏறக்குறைய மூன்று இறாத் 
தலாகும் . நெற்றிக்குள்ளே துவங்கிப் பிடரிவரைக்கும் 
செல்லும் பிளப்பினால் , அது வலமிடமாய் இரண்டுசமமான 
பகுதிகளாகப் பிரிந்திருக்கின்றது . மூளையில் அரைக்காற் 
பங்காய்த் தலையின் பின்பக்கத்திலே , கீழ்ப்பிடரியைப்பற்றி 
இரணைப்பந்து வடிவாயிருக்கும் பகுதி துணை மூளை என்னப் 
படும் . 
* இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; - இருந்தாமிலம் , கசேருலதை , சகவேதனி , சீவத் 
துவம் , துணை மூளை , நரம்பு , பேசி , முகுளம் , வன்னசை : 


5FO 


நரம்பு மண்டல விவரம் . 


குஎ - ம் படம். 


6 


2 


K 


15 


எ - ம் படம் . முன்காட்டும் மூளை . 1 , மூளையின் வலப்பாதி . 2 , அதின் இடப்பாதி . 
: 5 , அதின் நடுவில் நெடுகச்செல்லும் பிளவு . 4 , துனைமூளை , 5 , முகுளம் . அதிலிருந்த 
கிம்பும் புலநரம்புகளின் தோற்றுவாய்கள் தெரிவன . 


சு . மூளையென்பது பெரும்பாலும் வெண்ணிற முள்ளது . 
அதின் வெளிப்படை நரை நிறமுள்ளதாயிருக்கின்றது . 

ரு .. துணை மூளையிலும் வெண்மையும் நரை நிறமுமான 
பதார்த்தங்கள் உண்டு . நரை நிறமுள்ள பதார்த்தம் அதிலே 

அத்துணை மூளையை வெட்டித் திறந்து பார்த்தால் 
அதிலுள்ள வெண்மையான பதார்த்தம் அங்குள்ள நரை நிற 
மான பதார்த்தங்களுக்குள்ளே கலந்திருப்பது ஒருமரம் கொப் 
பு விட்டுப் படர்ந்திருப்பது போலத் தோற்றும் . 

சு . மூன்று சவ்வுகள் மூளையைச்சுற்றி இருக்கின்றன . தீர 
வெளிச்சவ்வு மெத்தத் தடிப்பும் பெலப்புமுள்ளது . இடைச் 
சவ்வு மிகுந்த மெல்லியதும் உருவொளியுள்ளதுமாம் . ஆக 
உட்சவ்வோ மகா நுண்ணிய கூந்தலான இரத்தக்குழல்க 
ஈற் பின்னப்பட்டு ஒரு மெல்லிய வலைக்குச் சமானமாயி 
ருக்கின்றது . 

எ . தலையோட்டினது மேற்பகுதியையும் அதற்கு அடுத்தி 
ருக்கும் சவ்வுகளையும் வெட்டி எடுத்துப்பார்த்தால் அதற்குள் 
ளிருக்கும் மூளை மேடும் பள்ளமும் , சாலும் புருவமுமாய்க் 
கிடக்கக் காணலாம் . 


நரம்புமண்டல விவரம் . 


காக 


ருஅ - ம் படம். 


6 . 


8 


17 


18 


79 


16 


20 


அ - ம் படம் .. நடுவாகப்பிளந்த மூளை , துணைமூளை , முகுளம் இவையினது வலப்பாதி 
1. மூளை . 2 , துணைமூளை . . 3 , முகுளம் . 4 , கசேருலதை . 5 , மகாதுன்னம் , 6 , அடியம் 
பிலிருந்து கிளம்பும் நரம்புகளுள் முதலாம் சோடாகிய நாற்றநரம்பு . 7 , இரண்டாம் சோடா 
கிய பார்வைநரம்பு . 8 , கண் . 9 , மூன்றாஞ்சோடு . 10 , நாலாஞ்சோடு .. 11 , ஐந்தாஞ். 
சோடு . 12 , ஆறாஞ்சோடு . 13 , ஏழாஞ்சோடு . 14 , எட்டாஞ்சோடாகிய கேள்விநரம்பு . 
15 , ஒன்பதாஞ்சோடு . 16 , பத்தாஞ்சோடு . 17 , பதினோராஞ்சோடு .. 18 , பன்னிரன் 
டாஞ்சோடு . 20. கசேருநரம்புகள் . 21 ; பட்கம் . 


அ . கசேருலதை என்னும் முள்ளந்தண்டுக்கொடி , மூளை 
யைப்போல் வெண்மையான பதார்த்தமுடையதாயிருக்கின் 
றது . அதற்கு நெடுக உறையாக ஒரு சவ்வு சுற்றியிருக்கின் 

இக்கொடி , கைவிரற்பருமன் உள்ளதாய் மூளையிலி 
ருந்து முள்ளந்தண்டு நெடுக ஓடுகின்றது . தலையோட்டுக் 
குள்ளிருப்பதாகிய முள்ளந்தண்டுக்கொடியின் மேற்றலைப்பு 
குமிள்வடிவமாயிருக்கின்றது . அதின் பேர் முகுளம் என் 
னப்படும் . 


கசக 


நரம்பு மண்டல விவரம் . 


நிகூ - ம் படம் . 


3 


போடா 


4 


ருகூ - ம் படம் . கபாலமும் கசேருவும் நடுப்பெறப்பிளந்திருக்க அதில் காணும் மூளையும் , 
கசேருலதையும் . 1 ; மூளை .. 2 , துணைமூளை, 3 , முகுளம் . 4 , கசேருத்தம்பில் - இருக்கும் 
கசேருலதை . 

கா . நரம்புகள் மூளையிலும் , முள்ளந்தண்டுக்கொடியிலுமி 
ருந்து செல்லுகின்ற பலங்கொண்ட சிறிய வெள்ளைக்கொ 
டிகள் தான் மனிததேகத்தின் எப்பகுதிக்கும் அவைகள் கொப் 
புக்கொப்பாகக் கூந்தல்விட்டுச் செல்லுகின்றன .. 

நரம்புகளைப்போலத் தோற்றினாலும் வன்னசைகள் பேசி 
களிலே தொடுத்திருக்கின்றதினால் அவைகளுக்குள்ள வித்தி 
யாசம் லேசாய்விளங்கும் . 

உடம்பைக்கீறிப் பாராதவர்கள் தொப்புளும் அபானமுமாகிய இவைகளின் அயலிலே 
மகா பிரதான நரம்புகள் ஓடுகின்றனவென்று பொதுவாகப் பேசிக்கொள்ளுகிறார்கள் . தொப் 
புளானது பிள்ளைபிறந்து ஐந்தாறுநாட்சென்று நாபிக்கெரடி விழுந்தபின்பு காணப்படுந் தழும் 
புமாத்திரமே . அபானமானது மலசுத்தியாகும் வாசலேயொழிய இதிலேயாவது தொப்புளி . 
லேயாவது விசேஷித்த பெரிய நரம்புகள் ஆராய்ந்து சோதித்தவர்களால் கண்டுபிடிக்கப் 
பட்டதில்லை . 


நரம்பு மண்டல விவரம் . 


கசங் 


க 0 . அடிமூளையிலே சேர்ந்திருக்கின்ற சிரநரம்புகள் அடி 
மூளையிலேயிருந்து வலமிடமாய்க் கிளம்பிப் பன்னிரண்டு 
சோடுகளாய் அதிலிருந்து ஒன்றுதவிர மற்ற யாவும் முகத்தின் 
பல பகுதிக்குஞ் செல்லுகின்றன . இன்னும் ’ விளக்கமாகச் 
- சொல்லுகில் அவைகளிலொவ்வொன்றுந் தனக்குத் தனக்கு 
ரியவிடங்களாகிய காதுக்கும் கண்ணுக்கும் நாக்குக்கும் 
மூக்குக்குஞ்சென்று அவைகளின் தொழில்களுக்குக் கார 
ணமாயிருக்கின்றன 


சு 0 - ம் படம் . 


4 


பசை 


D 


8 


10 


( 12 


10 - ம் படம் .. மூளையினுடையவும் கசேருலதையினுடையவும் முற்பக்கம் . 1 , 1 , மூளையின் 
வலஇடப்பாதிகள் . 3,3. துணைமூளையின் வல இடப்பாதிகள் . 4 , நாற்ற நரம்பு . 5 , பார்வை நா 
ம்பு . , அடிமூளையிலிருந்து கிளம்பும் நரம்புகளுள் மூன்றாஞ்சோடு . 3 , வறோலிதுன்னம் . 9 , 
நாலாஞ்சோடு . 10 , முகுளத்தின் கீழ்ப்பகுதி . 11 , 11 ; கசேருலதை . 12 , 12. மூளையின் 
கீழ்துவங்கி புச்சம் வரைக்கும் கசேருலதையிலிருந்து வலம் இடமாய்க்கிளம்பும் கசேருகம்பு 
கள் . 13 , 13 , புயசாலம் . 914 , 14 , கடிபீடிகைச்சாலம் , 

13 


காது 


நரம்புமண்டல விவரம் . 


0 


கக . முள்ளந்தண்டு நரம்புகள் முள்ளந்தண்டுக்குள்ளிருக் 
கும் கொடியிலிருந்து கிளம்பி முப்பத்தொரு சோடுகளாகச் 
செல்லுகின்றன . அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டி 
ரண்டு மூலங்கள் உண்டு . அவைகளுள் முன்மூலம் இயக் 
கத்தையும் பின்மூலம் உணர்ச்சியையுங் . கொடுக்கின்றன . 
இவைகளில் பின்மூலங்களின் தலைப்புகளிலே ஒவ்வொரு 
முடிச்சுண்டு , 

அவைகளின் முன்மூலங்களில் அப்படியில் 
லை . இந்நரம்புகளின் கிளைகள் கிளைக்கக்கிளைக்க எவ்வளவு 
சிறியவையாகப்போனாலும் அந்நரம்புகளின் இருமூலங்களுக் 
கும் உரிய இரண்டு பதார்த்தங்களும் உள்ளவைகளாயிருக்கி 
ன்றன . இதினாலேதானே உடம்பின் எப்பகுதியிலும் உண 
ர்ச்சியும் அசைவும் ஏகத்துக்கு உண்டாயிருக்கின்றன.. 

கஉ . நாம் முன்சொல்லிக்காட்டிய காரியங்களினாலே உ 
டம்பிலுள்ள நரம்புகள் எல்லாம் மூளையிலும் முள்ளந்தண்டுக் 
கொடியிலுமிருந்து கிளம்புகின்றனவென்று கண்டோம் . 
இப்பொழுது அவைகளுக்கு வித்தியாசமான வேறொருவகை 
நரம்பைப்பற்றிப் பேசுவோம் . அதின் பேர் சகவேதனி அல் 
லது ஐக்கநரம்பு என்று சொல்லப்படும் . அது சரீரம் எங்கும் 
பரந்தோடுவதுமன்றி அதற்குச் சில பிரதான நிலைகளும் உ 
ண்டு . அதின் நிலைகள் முள்ளந்தண்டை அணைந்து இடுப்பி 
லும் இரைப்பைக்குப் பின்னாகவும் அடிக்கழுத்திலும் இருக் 
கின்றன . இதுவுமன்றி இது முள்ளந்தண்டுக்கு வலமாகவும் 
டமாகவும் முள்ளெலும்புகளுக்கிடையே ஒவ்வொரு திரட் 
சியாகி நெடுகச் சங்கிலிக்கோவை போலச்சென்று , உடம்பி 
லுள்ள பிரதான உறுப்புகள் எல்லாவற்றிற்கும் பரந்து செல் 
வதுமல்லாமல் மூளையிலும் முள்ளந்தண்டுக்கொடியிலுமிருந்து 
கிளம்புகிற நரம்புகள் எல்லாவற்றோடும் பொருந்துகின்றது . 

புறனடை .-- ஐக்கநரம்பின் நிலைகள் எல்லாவற்றிலும் அதி 
கபிரதானநிலை இரைப்பைக்குப் பின்னாக இருப்பதினால் ஆள் 
நிரம்பத் தின்றிருக்கும் பொழுது மேல்வயிற்றிலே அடிப்பது 
பெரிய மோசம் . இப்படிப்பட்ட அடியினாலே சிலர் இறந் 
துபோனார்கள் . 


. 


5 ம்புமண்டல விவரம் . 


கசரு 


சுக - ம் படம் , 


S 
P 


K 
M 


H 


C 


E 


5 


3 


சுக - ம் படம் . சகவேதனியினதும் அதின் கிரந்திகளினதும் பாவனை . A , A , A , இரைப் 
பைக்கு பின்னாலே கிடக்கும் சகவேதனியின் பிரதான சாலம் . வயிறு நிறைய இருக்க இவ்வி 
டத்தில் அடி விழுவதுமோசம் . 1 , ) , I ) , நெஞ்சறையிலுள்ள கிரந்திகள் , பழுக்களின் இடை 
வெளிகள் ஒவ்வொன்றிலும் வலமிடமாக ஒவ்வொன்று கிடக்கும் , E , F , நெஞ்சறைக்கிரந்தி 
களின் புற அகக்கிளைகள் . C , H , வலமிடமாயிருக்கும் இரத்தாசயத்துக்கு சகவேதனியின் 
இரிகசாலம் . K , N , 0 , கழுத்திலுள்ள , கீழ் , இடை , மேல் , கிரந்திகள் மூன்று . 1 , பிருக்கத் 
தைச்குழும் சாலம் . 2 , 2 , இடுப்புக்கிரந்திகள் . 3 , அவையின் அகக்கிளைகள் . 4 , அலை 
பின் புறக்கிளைகள் . 5 , கண்டரைமேல் கிடக்கும் கண்டரைச்சாலம் . மற்ற இலக்கங்கள் 
சகவேதனியுடன் வேறுசில பிரதானமான உறுப்புகளைத் தொடுக்கும் கிளைகளைக் குறிக்கும் , 


கசசு 


நரம்பு மண்டலத்தின் தொழில், 


(உசு . அதிகாரம் . 


நரம்புமண்டலத்தின் தொழில். 
க . மூளையானது நமது புத்தி , ஞாபகம் , சித்தம் இவைகள் 
தோன்றும் இடமாகிய . மனதிற்கு இருப்பிடம் என்று எண் 
ணுகிறார்கள் . துணை மூளை சரீர இச்சைக்கு அல்லது சிற் 
மின்பத்துக்கு உறைவிடம் என்று நினைக்கிறார்கள். 

2. மூளை சகல உணர்வுகளுக்கும் இருப்பிடமாக இருக் 
கின்றது . சரீரத்தின் எப்பகுதிகளிலும் உண்டாகும் உணர்ச் 
சிகளை அது உணர்நரம்புகள் வழியாய் அறிகின்றது . இப்ப 
டீ . மூளையானது காரியங்களை மட்டுக்கட்டி அறியும்பொருட் 
டு உணர்நரம்புகள் வியாதி சேதமில்லாதிருப்பது அவசியம் . 

ந . மூளைவழியாய் நாம் பொருள்களை மட்டுக்கட்டுஞ் செ 
பல் இரண்டுபடியாய் நடக்கின்றது . இவைகளில் முதற்ப 
டீயாவது அந்நியபொருள்கள் உடம்பிலே படுதல் ; இரண் 
-ாம்படியாவது உடம்பிலே பட்ட பொருள்களைப்பற்றி 
மூளைவழியாய் மனதிலேயுண்டாகும் உணர்ச்சி . 

ச . மூளையின் எப்பகுதியிலே உணர்ச்சி உண்டாகின்ற 
தென்பதும் அதின் எப்பகுதி மனதோடே ஐக்கமாக இருக் 
சின்றதென்பதும் நமக்குப் பூரணமாய் விளங்காது . 
" லும் மூளையின் சில பகுதிகள் அவையொழிந்த பிற்பகுதிக 
பாலும் விசேஷமானவைகள்தான் .. மூளையிலிருக்கும் இரு 
பத்திகளாகிய வெண்மையான பகுதியிலாவது நரைநிறமான 
பகுதியிலாவது சேதம் உண்டானாலும் அல்லவென்று அப்ப 
குதியிற் சிலபங்கு எடுபட்டுப்போனாலும் அதினாலே புத்திக் 
தச்சேதம் வருவதுமில்லை . உயிருக்கு மோசம் நேரிடுவது 

ல்லை . 
ரு . உணர்ச்சி பிறக்கிறதற்கு ஏதுவாய் உடம்பிலே தாவும் 
சகல காரியங்களையும் மூளையானது உணர்நரம்புகளின்வழி 
யாப் மட்டுக்கட்டியும் தன்னளவிலே . சுரணை உள்ளதல்ல . 
ஆளுக்கு வருத்தமில்லாதபடிக்கு அதைவெட்டி அதிலுள்ள 
சில பக்கை எடுத்துப்போடலாம் . அப்படி எடுக்கையில் 
அது எரிக்கப்படும் ஆள் தன்னறிவோடிருக்கலாம் . மூளை 
பைப்போல முகுளமானது சுரணையில்லாததல்ல . 
- டெல்லக் குற்ற உடனே வலிப்பு அல்லது இசிவுண் 


என் 


அதிற் 


நரம்புமண்டலத்தின் தொழில். 


கசன் 


டாகும் . அதிலே அதிக மோசமுண்டானால் உடனே மூச் 
சுத் தடைப்பட்டு நிற்கும் . 

சு . பேசிகளின் இயக்கம் மூளையிலிருக்கும் சித்தங் கார 
ணமாய் நடக்கின்றது . மூளைக்கும் பேசிகளுக்குஞ் சம்பந்தம் 
உண்டாக்குவதும் , அப்பேசிகளை இயக்குவதும் , இயக்க நரம் 
புகளாம் . மூளை செயலின்றி நிற்கில் , பேசிகளும் இயக்கமற்று 
நிற்கும் மூளையானது நரம்புவழியாய்ப் பேசிகளுக்குக் கட் 
டளையிட அவைகள் உடனே இயங்கும் . இவ்வியக்கத்தால் 
அவைகள் தொடுத்திருக்கும் அவையவங்களும் அசையும் , 

எ . ஐக்கநரம்புகளினால் உடம்பில் உணர்ச்சியும் இயக்க 
மும் உண்டாகவில்லை . அது சரீரத்திலிருக்கும் விசேஷமா 
ன பகுதிகளுக்குச் சீவத்துவத்தைக் கொடுக்கின்றது . அதி 
லுள்ள சில கூந்தல்கள் இரத்தக்குழல்களுடனேகூடி இவை 
களைப்போலத் தேகம் எங்குஞ் செல்லுகிறதினால் உடம்பின் 
எப்பகுதியும் ஒருமட்டுக்கு அவைகளினுடைய நயம்பெற்றி . 
ருக்கின்றது . சரீரத்தின் பகுதிகள் பலவாய் ஒன்றுக்கொன்று 
வித்தியாசமாயிருக்கிலும் , அவைகளெல்லாம் ஐக்கநரம்பு மூல 
மாய் ஒருமித்திருக்கின்றன . 


சு 2 - ம் படம் 


* 


2 


DoomO 


4 . 


1 , கபால எலும்பின் விளிம்பு 


கஉ - ம் படம் , தலையோடு பாதியாகப் பிளந்த பாவனை . 
2 , P. 3 , துணைமூளை . . 4. முகுஎம் . 

13 * 


கசவு 


நரம்புமண்டலத்தின் தொழில் . 


இதற்குத் திருட்டாந்தமாகத் தலையிலே அடிபட்டு மூளை கு 
லுங்கும் போது அதைப்பற்றிப் புரட்டும் உவாந்தியும் உண்டா 
தின்றன . இரைப்பையிலுள்ள நரம்புகளில் அழற்சி உண்டா 
கத்தக்க உணவுகளை உட்கொண்ட காலத்தில் , தலைநோவு கா 
ணு கின்றது . இவைகள் ஐக்க நரம்புவழியாய் மூளைக்கும் இ 
ரைப்பைக்கும் இருக்குஞ் சம்பந்தத்தினாலே நடக்கின்றன. 

வு . நரம்பு மண்டலத்துக்கும் மனசுக்கும் உள்ள சம்பந்தம் 
மிக நெருங்கியதாயிருப்பதினால் நரம்புமண்டலத்திலே எந் 
தப்பகுதியிலும் வியாதிகாண அதுமனசில் தாக்கிவிடுவதினால் 
மாறாட்டம் , பைத்திய முதலிய குணங்கள் உண்டாகும் . சில 
வேளை அற்பமருந்தும் கொடுத்து மனசுக்குத் தைரியமும் சந் 
தோஷமும் , வியாதியை மறக்கத்தக்கதான வேறு சில பராக்கு 
களையும் காட்டிவருவதினால் வியாதி துப்புரவாய் மாறிவ 
ருவது . 

மனடை . - க - வது . பேய் ஆடுதலாவது வியாதிபிடித்த 
நரம்பு மனசில்செய்யும் சேட்டையேயாம் . 

பேய் ஓட்டலா 
வது , பேய்க்குப்பார்க்கிறவன் வியாதியாளுடைய மனசில் ப 
யம் , நம்பிக்கை முதலிய விருப்பு வெறுப்புகள் கிளம்பப் 
பண்ணல் . மேற்சொல்லியதற்கு அத்தாட்சி ஒன்று , நரம்பு 
மண்டலத்துக்குரிய , வியாதிகொள்ளும் இளம்பெண்களிலே 
பேய் பிடித்தகுணம் மிகுதியாய் காண்கிறதே . 

2 - வது . பைத்தியகாரனுடனே பேசும்போதாவது அ 
வன் கேட்கப் பிறருடனே அவனைக்குறித்துப் பேசும்போதா 
வது அவனை ஒருசுபாவமான ஆளாகப்பாவித்துச் சாந்தமா 
= ப் பேசவேண்டும் . அவனைப் பைத்தியகாரனென்று பேசு 
வது அவனுடைய பைத்தியம் அதிகரிப்பதற்சேதுவாகும். 
பைத்தியகாரனைப் பரிகாசம்பண்ணி நிந்தைசெய்வதினாலும் 
அவனுடைய பைத்தியம் அதிகரிக்கும் . ஆதலால் எப்பொழு 
தும் அப்படிப்பட்டவன்பேரில் இரங்கி அவனைத் தயவாய் 
படத்தவேண்டும் . 

கூ . மனசில் உண்டாகும் பயம் , கிலேசம் , கோபம் முதலி 
பவற்றினால் வியாதியுண்டாய் சிலவேளை மரணமும் சம்ப 
விக்கும் . 

உதாரணம்.-- குண்டுபோடாத துப்பாக்கியை ஆளுக்குநே 
ரே மீட்டி வெடிதீர்ந்ததினால் அவ்வாள் விழுந்து செத்துப்போ 
எதும் உண்டு . இன்னநாளிலே இன்னவியாதியினால் ஒரு 


வன் சாவான் என்று சாதகத்தில் குறிக்கப்பட்டிருக்க, சொன் 

நரம்புமண்டலத்தைப் பேணும் முறை . கசக 
னதவணை கிட்டிவர சொன்ன வியாதிக்குரிய குணங்கள் எல் 
லாம் தனக்கு உண்பெடுகிறதென்று அஞ்சி உண்டியறக்கம் 
அற்று பெலவீனப்பட்டு ஐம்புலன்களும் கெட்டு இறந்துபோ 
னதும் உண்டு . 


உஎ . அதிகாரம் . 


நரம்புமண்டலத்தைப் பேணும் முறை . 

. 
க . சரீரத்திலுள்ள உறுப்புகள் எல்லாம் அவைகளின் தொ 
ழில்களை நடப்பிக்கும்பொருட்டு மூளையிலும் முள்ளந்தண் 
டுக்கொடியிலும் பற்றியிருப்பதினாலும் சீவியகாலத்திலே ம 
னமும் மூளையும் ஒன்றுடனேயொன்று நெருங்கிய சம்பந்த 
முள்ளவைகளாயிருப்பதினாலும் , மூளை சுகமாயிருப்பதற்கா 
ன எதுக்களுக்கு மனமும் அமைந்திருப்பதினாலும் , அம்மூ 
ளையைக்குறித்த நய சுகங்களைப்பற்றிய பிரமாணங்களையும் , 
அவைகளை மீறி நடப்பதினால் வருங் கணக்கற்ற தீமைகளை 
யும் நாம் அறிந்து அவைகளுக்கேற்க நடப்பது நல்லது . 

2. சரீரத்திலுள்ள மற்றும் பகுதிகளைப்போல மூளையும் 
வியாதி சுகம் என்பவைகளுக்கு இடமாயிருக்கிறபடியினா 
லே மூளை தன் தொழில்களை இலேசாகவும் நயப்பாகவும் 
நடப்பிக்கிறதற்கு அது பிறப்பிலே ஆரோக்கியம் உள்ளதா 
யிருக்கவேண்டும் . 

ந . ஒரு பிள்ளையினுடைய மூளை , பிறந்தகாலத்திலே சுக 
முள்ளதாயிருந்து அதற்குப்பின் சிறுமையிலே ஏதும் இணக் 
கமற்ற பழக்கங்களைப் பழகாதிருக்கில் மறுபடி பிற்சீவியத்தி 
லே அது இலேசிலே வியாதி . அடையாது . 

சு . மூளைக்குத் தகுந்தளவு செவ்விரத்தம் ஒழுங்காய் ஓட 
வேண்டும் . கணக்கிட்டிருக்கிறபடி ஆகச்சரீரத்திலுள்ள இ 
ரத்தத்திலே பத்திலொருபங்கும் இரத்தாசயத்திலிருந்து மூளைக் 
குச் செல்லுகின்றது . ஒரு ஆளிலேயுள்ள செவ்விரத்தத்தைத் 
தீர வாங்கிவிட்டால் அல்லது இரத்தம் எல்லாம் காரிரத்தமாய் 
மாறத்தக்கதாக அவ்வாள் இருந்தாமிலத்தை சுவாசிப்பானே 


t 


கரு நரம்புமண்டலத்தைப் பேணும் முறை . 
யாகில் , மூளை தன் தொழிலை விட்டு உடனே ஓய்ந்துவிடும் . 
அத்துடனே அறிவும் கெட்டுப்போம் . இரத்தத்துக்குள்ள 
சொற்ப வித்தியாசங்களால் மூளைக்கு வருஞ்சேதம் பெரும் 
பாலும் தோற்றாது . 

உதாரணம் - ஒரு மனிதன் ஆள் நெருக்கமாய் நன்றாய்க் 
காற்று வீசாத அறையிலே நெடுநேரம் இருந்தால் சிலவேளை 
தலைநோவும் சோர்வும் உண்டாகின்றன . இதென்னத்தினா 
லெனில் செவ்விரத்தத்துக்குப் பதிலாகக் காரிரத்தம் மூளை 
யிலே சென்றபடியினாலேதான் . 

புறனடை.- பள்ளிக்கூடச் சோதனைவேளையிலே ஒரு உ 
லாத்தி தன் மாணாக்கர் நன்றாய்ப் பாடம் ஒப்பிவிக்க விரும்பி 
னால் அவர்கள் சோதிக்கப்படும் அறையிலே காற்று நன்றாய் 
வீசும்படி விடவேண்டும் . 

ரு . பேசிகளைப்போல மூளையையும் வேலைகொள்ளப் 
பண்ணி , மறுபடி ஆறியுமிருக்கவிடவேண்டும் . சரிமட் 
டாகப் படிப்பதினால் மூளை பருத்துப் பலத்துப்போகின்றது . 
மற்றப்படி மூளையைப் பாவனை செய்யாவிடில் , அதாவது 
மனமுயற்சியில்லாதிருக்கில் அதின் பெலன் குறையும் . அக் 
குறை சரீரத்திலுள்ள மற்றப் பகுதிகளிலும் தாக்கும் . 

கா . மூளையைத் திட்டமாய் வேலைகொள்ளும் நேரத்தின் 
அளவு அதினுடைய விரிவுக்கும் சரீரத்தின் பெலனுக்குந் 
தக்கதாயிருக்கும் . பருத்த மூளையும் சீக்கிரபுத்தியுமுள்ள 
ஒரு பிள்ளையை தன் சாமார்த்தியத்துக்குத்தக்களவு படிப்பி 
பாமல் , மற்றும் பிள்ளைகளுக்குப் படிப்பிப்பதுபோற்படிப் 
பிக்கவம் . மற்றப்படி மந்தகதியுள்ள பிள்ளைகளுக்கு நல்ல 
+ கம் உண்டானால் அதிகமாய்ப் படிக்கும்படி தூண்டிவிட 


வம் . 


எ . அளவுக்கு மிஞ்ச நெடுநேரத்துக்கு மன முயற்சியாய் 
வலைசெய்வது சீவியகாலத்தின் எப்பகுதிக்கும் ஏற்றதல்ல . 
சிறுமையிலும் இளமையிலும் மூளை முழுதும் பூரணமாகா 
தாகையாலும் , அப்போது அது மிகவும் மேன்மையாயிருப்பதி 
னாலும் , மற்றெக்காலத்தைப்பார்க்கிலும் அக்காலத்திலேதா 
னே அது இணக்கமற்ற பாவனைகளினால் முற்றும் சேதம் 
அடைகின்றது . 
புறனடை . 

சில தருணங்களிலே கல்விப்பரீட்சை செய் 
பம்பொழுது , நல்ல முதன் மாணாக்கராயிருக்கிறவர்கள் தங்கள் 
கல்யில் குறைந்து போவதைக் காண்கிறோம் . இக்காரியம் ,, 


நரம்பு மண்டலத்தைப் பேணும் முறை . கருக 
சோதனை நாளுக்கு முன் அதிக நேரமாய்க் கவனங்கொண்டு 
படித்ததினாலே மனம் அல்லது மூளை இளைத்துப்போவதினால் 
உண்டாகின்றது . அப்படிக்கொத்த மாணாக்கர் சோதனைக்கு 
முன் சிலநாளாய்ப் படிப்பைவிட்டு விலகி அந்நாட்களில் 
தங்கள் மனதை இலேசான வாசினைகளிலும் சரீரமுயற்சிகளி 
லும் செல்ல விட்வேண்டும் . 

வு . திருத்தியாகச் சாப்பிட்டவுடனே நாங்கள் மனதிலே 
அதிகக் கவலைகொள்ளாமலும் விடாப்பிடியான மனமுயற்சி 
யில் உடன்படாமலும் இருக்கவேண்டும் . 

அதேனெனில் 
* சாப்பிட்டவுடனே சுகமான ஆளுக்கும் சஞ்சலமான செய்தி 
யினால் அல்லது பின்னொரு ஏக்கத்தினால் , அந்த ஆள் உண்ட 
உணவு சீரணியாமல் உவட்டிப்புண்டாகத்தக்கதாக ஆளின் 
மனமும் உடம்பும் ஒன்றுடனேயொன்று சம்பந்தப்பட்டிருக் 
கின்றன . 

கூ . விடாப்பிடியான படிப்பில் நாங்கள் எங்கள் மனதை 
அழுத்துகில் , காலையிலே அல்லது முன்னேரத்திலேதானே 
அப்படிச்செய்யவேண்டும் . அதிகம் மனம்வைத்துப் படிக் 
கவேண்டிய படிப்புகளைக் காலையிலே படித்துத் தீர்க்கவும் . 
மாலையிலே சம்பாஷித்தும் கீதங்களிலே பயின்றும் , இலே 
சான படிப்புகளைப் படித்தும்வரவேண்டும் . இப்படிச்செய் 
வது -மாணாக்கன் ஆரோக்கியமான நித்திரைகொள்வதற்கு 
ஆயத்தமாகும் . இரவிலே வெகுவாய்ப் படிக்கிறதும் வேலை 
செய்கிறதும் நல்லதல்ல . 

க 0 . சோம்பேறிகளைப்பார்க்கத் துரிதமாய் வேலைசெய்ய 
வர்களும் , வளர்ந்தவர்களைப்பார்க்க இளம்பிராயமுள்ளவர்க 
ளும் அதிக நித்திரைகொள்ளவேண்டும் . நித்திரையே சகல 
உறுப்புகளுக்கும் இளைப்பாற்றியைக் கொடுக்கிறபடியால் 
அவ்வுறுப்புகள் யாவும் எவ்வளவு முயற்சியாய் இருந்தனவோ 
அவ்வளவு - ஆறுதல் - அவைகளுக்குத் தேவையாயிருக்கும் . 
இளம்பிராயமுள்ளவர்களின் உறுப்புகள் வளர்ந்தவர்களின் 
உறுப்புகளைப்போலே அததற்குரிய தொழில்களை நிறைவேற் 
றுவதுமல்லாமல் அவைகள் தேகத்தையும் வளரப்பண்ணுகில் 

இவ்விதமாய் அவைகள் தங்கள் வளர்ச்சிக்கான முயற் 
சிகளிலும் ஏற்பட்டிருக்கிறதினால் அதிகமாய்த் தொய்ந்து 
போகின்றன . 

கக . மனதிலேகொள்ளும் பலவிதமான சிந்தனைகளுக்குத் 
தக்கதாய் மூளையும் அந்தந்த நேரத்திலே அததற்கிசைய வந்தி 


றன . 


கருஉ நரம்பு மண்டலத்தைப் பேணும் முறை . 
பாசமாகும் . நாம் ஒரு காரியத்தின் பேரில் ஊன்றி நினைக்க 
முகஞ்சுரந்து தலையிலே கிறுகிறுப்பும் நோவும் உண்டாகும். 
இதைவிட்டு எங்கள் மனதை ஒரு அற்பகாரியத்தின் பேரிலே 
திருப்ப , முன்சொன்ன உபாதிகள் யாவும் நீங்கும் . 

கஉ . மூளையானது ஒருகாரியத்தைமாத்திரம் ஒருமுறையி 
லே ஊன்றி நினைக்கக்கூடும் . அதின் முயற்சியை ஒருமு 
றையிலே பல காரியங்களின்பேரிலே செலுத்தப்போகில் 
ஒரு பொருளின்பேரிலேமாத்திரம் அது 

அது பதிந்தாற்போல 
அக்காரியங்களில் ஒன்றிலாவது பலஞ்செய்யாதென்றறிய 
வம் . 

கங . நேரத்துக்குநேரம் நியமித்தவேளைகளில் ஒழுங்காய் 
மூளையை முயற்சிபண்ணவேண்டும் . நாங்கள் சில பல கிழ 
மைகளாக நாடோறும் நியமிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் சாப் 
பிட்டுவந்தால் , அந்நேரத்திலேதானே பசியுண்டாவது பழக்க 
மாய்விடும் . இப்படியே பழக்கத்தினால் ஒழுங்குப்படும் முறை 
மூளைக்கும் ஆகும் . அதெப்படியெனில் ஏதும் மனவேலையி 
லே குறித்த நேரங்களில் , மூளையைச்செயற்படவிட்டால் சில 
நாட்களில் அம்மூளை வழக்கமானநேரத்திலே எடுத்தாற்போல , 
அதின் தொழிலிலே இலேசாய் முயலும் என்றறியவும் . இதி 
னாலே நமது தேகம் ஒழுங்கான பழக்கங்களினால் நடைபெ 
மும்படி செய்யப்பட்டதென்று காண்கிறோம் . 

கசு . ஒருகாரியம் மனதிலே பதிவதற்கு அதைத் திரும்பத் 
திரும்பச் சிந்திப்பது - அவசியம் . பேசிகளின் இயக்கம் 
அதிக திட்டமாகும்படி அவைகளைத் திரும்பத்திரும்ப அப்பி 
பாசிப்பது எவ்வளவு அவசியமோ அவ்வளவாய் மனதின் செ 
யல்களிலும் அப்படிச்செய்வது அவசியம் . இவ்விதமாய்ப் 

எண்ணங்களும் ஒருக்காலும் மறக்கப்படாத 
படிக்கு மனதிலே திட்டமாய்ப் பதிகின்றன . சன்மார்க்க 
நெறிகளிலும் அறிவு முயற்சிகளிலும் பிள்ளைகளைப் படிப் 
பிப்பதிலே இம்முறைமை வெகுவாய் அசட்டைபண்ணப் 
படுகின்றது . 

கரு . மரம் , துலாமுதலியவைகளிலிருந்து விழுகிறதினால் 
அல்லது அடிமுதலியவைகள் படுகிறதினாலே மூளை அதிர்ந்து 
எதுங் காயமுண்டான காலங்களிலே ஆளுக்கு அறிவுகெட்டு 
கால் , கை குளிர்ந்து நாடி தூங்கி மூச்சுக்குறைந்து இடைக்கி 
டையே நிறைமூச்சுண்டாகின்றது . இப்படிக் காயப்பட்ட 
ஆளை நற்காற்று வீசுமிடங்களிலே வளர்த்திவைக்கவும் . 


பயின்ற 


நரம்புமண்டலத்தைப் பேணும் முறை . கருங 


இதற்கப்பால் கை கால் குளிர்ந்துபோனால் சூடு பிறக்குமட் 
டும் கையினாலாகுதல் சீலையினாலாகுதல் உரைஞ்சி , அத்தோ 
டே வேண்டுமேயாகில் , வக்கமும் பிடிக்கவும் . அந்நோயாளி 
பின் உடம்பிலே இரத்தம் வாங்கவேண்டுமேயாகில் , கைகால் 
களிலே காங்கை எழும்பும்மட்டும் சற்றென்கிலும் அப்படிச் 
செய்யாதிருக்கவும் . 

கசு.. நோவானது சரீரத்துக்கு காவலாயிருக்கின்றது . நரம் 
புகள்தானே நோவுக்காதாரமாயிருக்கின்றன . காலிலே முள் 
ளுத் தைக்கும்பொழுதும் , கையிலே சிராய் ஏறும்பொழுதும் , 
கண்ணிலே தூசி விழும்பொழுதும் இரைப்பையிலே இணங் 
காத தீன் உட்செல்லும் வேளையிலும் , அல்லது எந்த உறுப்புக 
ளிலும் ஏதும் வியாதிதலைப்பட்ட காலங்களிலும் அந்தந்தப் 
பகுதிகளிலுள்ள நரம்புகள் நோவென்னும் காவலாளிவழி 
யாய் அங்கங்குவந்து நேரிட்டமோசத்தை அறிவித்து அம்மோ 
சத்தை நீக்கும்படி ஆளைத் தூண்டிவிடுகின்றன . 

கஎ . வி ழுதல் துள்ளுதல் முதலிய அசைவுகளினால் மூளை 
யில் அதிர்ச்சி கேளாதபடிக்கு முள்ளந்தண்டின் வளைவுகளும் 
பொருத்துகளின் முருந்துகளும் , கபால எலும்புகள் உண்டு 
பட்டிருக்கும் விதமும் ஆகிய இவைகள் எல்லாம் இந்த ரோச் 
சத்துக்குச் சார்பாயிருக்கின்றன . தலையில் மயிர் மிகுதியாய் 
முளைத்திருப்பது இந்த நோக்கத்துக்கும் , காங்கை குளிர்மை 
மூளையிலே தாவாதபடிக்கும்தான் . ஆகையால் அதை முழு 
வதும் சிரைத்துத் தள்ளுகிறதிற்பார்க்க , அதை வசதிக்குத்தக் 
தான அளவாய் வெட்டிவிடுவது சுகத்துக்கு நலம் . 

கவு . புகையிலைப் பழக்கம் நரம்பு மண்டலத்துக்கு இடை 
ஞ்சலும் உடம்புக்குக் கேடுமாயிருக்கின்றது . 

புகையில் 
யின் சத்து படுநஞ்சு, புகையிலையை வலிய மருந்தாக சில தரு 
ணங்களிலே வைத்தியர் பர்வித்து வருகிறார்கள் . அதை திரை 
மும் வழக்கமாய் கையாடுகிறது இயல்புக்கு விரோதமான 
செய்கை .. 


புலன்கள், பரிசம் . 


பதினாலாம் பகுதி . 


உஅ . அதிகாரம் . 


புலன்கள், பொறிகள் . 
க . புலன் என்பது பொறிகள் வழியாய் மனதிலே உண் 
டாகும் உணர்ச்சியாம் . புலன்கள் ஐந்து .. அவையாவன : 
பரிசம் அல்லது ஊறு ; இரசம் அல்லது சுவை ; கந்தம் அல் 
லது நாற்றம் ; உருவம் அல்லது ஒளி ; சத்தம் அல்லது ஓசை 
என்பவைகளே . 


பரிகம் , ஊ 

ஊறு . 
உ . ஊறென்பது நாம் தொடும் பொருள்கள் அல்லது நம்மே 
லே படும் பொருள்கள் ஒப்பமோ, முரணோ, குளிர்மையோ, 
காங்கையோ , கூரோ , மணையோ , வன்மையோ, மென்மை 
யோவென்று பகுத்தறியப்பண்ணும் புலனாக இருக்கின்றது . 

ந . தோலிலேயிருக்கும் நரம்புகள்தானே இப்புலனுக்கு ஆ 
தாரமாயிருக்கின்றன . அந்நரம்புகள் முள்ளந்தண்டுக் கொடி 
நெடுக அதின் பிற்பாதியிலிருந்து கிளம்புகின்றன . உணர்ச்சி 
எவ்விடத்தில் அதிக கூர்மையோ அவ்விடத்திலே மற்ற இடங் 
களைப்பார்க்க அதிக தொகையான நரம்புக்கூந்தல்கள் ஒடியி 
ருக்கின்றன . உதாரணமாக விரல்களின் நுனிகளிலும் , உத 
டுகளின் விளிம்புகளிலும் , நரம்புக்கூந்தல்கள் அதிகமாகவும் 
உணர்ச்சிகூர்மையாகவும் இருக்கிறதைக் கண்டுகொள்ளலாம் . 


பு 


. 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; --சிக்காணசில்ல, காம்பு , நாக்க . 


பரிசம் , ஊறு . 

கருரு 
புறனடை.- ஊ றானது அந்தந்த ஆளுடைய சரீரப்போங்குக் 
குத்தக்கதாகவும் வயதுக்குத்தக்கதாகவும் வித்தியாசப்படும் : 
எவ்விதமாயெனில் ஒரு முதிர்ந்த ஆளுக்குள்ள ஊறிலும் ஒரு 
சிறுபிள்ளைக்கு இப்புலன் அதிக கூர்மையாயிருக்கும் . 

ச . இப்புலன் மூளையினுடையவும் நரம்புகளினுடைய 
வும் ஸ்திதிக்கும் , தோலிலே ஓடும் இரத்தத்தின் அளவு விதத் 
துக்கும் , தோலின் மேன்மை தடிப்பு என்பவைகளுக்கும் , தக்க 
தாக வித்தியாசமாகும் .. 

புறனடை . - உலகத்திலுள்ள பொருள்களைப்பார்த்து அனு! 
விக்கக்கூடாத குருடர் இப்புலனினாலே அவைகளை நிதார்த்த 
மாய் அறியத்தக்கதாக , அதைப் பழகிவருகிறார்கள் . . இதுவு 
மன்றி அவர்கள் படித்துக்கொள்ளும்படி எழுத்துகளை உயர்த் 
திச்செய்யப்பட்ட புத்தகங்களைத் தடவித்தடவி அதிகங்கெதி 
யாய் வாசிக்கவும் பழகியிருக்கிறார்கள் . 


சுக - ம் படம் , 


[14 


26 


18 ) 


K23 


ஆ : ஈ -ம் படம் , மூளையால் கிளம்பும் ஐந்தாம் சோநெரம்பு பாம்பும் விதம். 1. ச . 
2 , மேல்தாடையென்பு . 3 , நாக்கு . 4 , கீழ்த்தாடையென்பு . 5 , ஐசதாம் ( 

சோநராட்டா , 
கண்ணின் அயலுக்குச்செல்லும் அதின் முதற்கிளை , 9 , 10 , 11 , 12 , 1 : 3 , 14 , மாந்தியின் 
இளைகள் , 7 , இரண்டாம் கிளை . இது மேல்வாய்ப் பல்லுக்கும் அவைக்கு அயலா பகுதிக் 
குஞ் செல்லுகிறது . 15 , 16 , 17 , 18 , 19 , 20 , இரண்டாம் கி- . - --- 
சோடு நரப்பின் மூன்றாம்கிளை , இதில் ஒருகி சுவைாரம்பாய் நாவுக்குப்பட , 
23. சீழ் வாய்ப்பல்லுக்கும் சேத்தின் கீழ் பகுதிக்கும் செல்லுகிறது . 

14 


கருசு 


இரசம் , சுவை . 


இரசம் , சுவை 
ரு . சுவையென்பது பொருள்களின் உருசியை அறியப் 
பண்ணும் புலனேயாம் . கதுப்புகளின் உட்பக்கமும் , அண் 
ணமும் , இப்புலனுக்கு ஒருமட்டுக்கு உதவியாயிருந்தாலும் , 
நாக்கே அதற்குப் பிரதான உறுப்பாயிருக்கின்றது . நாவானது 
தனிப்பொருள் அல்ல . நீர் ஊறும் சவ்வினால் மூடப்பட்ட 
பேசிக்கூட்டமாம் . 

சு . நாவின் மேற்பக்கம் நாக்கடுவென்னுஞ் சிறுகூரான மு 
னைகளினாலே மூடப்பட்டிருக்கின்றது . இவைகள் இப்படி 
யிருப்பதினாலேதானே , மேல் நா ஒப்பமற்றதாயிருக்கின்றது . 
நாக்கடுக்களிலே சுவை நரம்புகள் கூந்தலாய்ச் சென்று முடி 
கின்றன . 

புறனடை . - எலுமிச்சம்பழச் சாறுபோற்பட்ட கடும்புளி 
களை நாவிலே தடவ நாக்கடுக்கள் மிகவும் நீண்டு தோற்றும் . 

எ . ஏதும் பதார்த்தங்களை உரிசைபார்க்கில் , அவைகள் தங் 
களிலேதானே சலவடிவாயிருக்கவேண்டும் , அல்லது அவை 
கள் வாய்க்குள் உமிழ்நீரிலே கரையவேண்டும் . சலவடிவா 
ன பதார்த்தங்களை வாயினுட்கொள்ளும்பொழுது , நாக்கடுக் 
கள் வீங்கி நீளுகின்றன . இதினாலே உண்டாகும் உருசி , சு 
வை நரம்புவழியாய் உடனே மூளைக்கோடும் . 

ஆனாலும் 
வயிரமான பதார்த்தங்களின் உருசி அறியுமுன்னம் அவைகள் 
உமிழ்நீரிலே கரையவேண்டியபடியினாலே அவைகளின் 
உருசியை அறியக் கொஞ்சநேரஞ் செல்லும் . 

வு . சுவையென்னும் புலனினாலே மனிதருக்கும் மிருகங் 
களுக்கும் பிரயோசனம் என்னவெனில் , அதைத்தொட்டு 
மனிதரும் மிருகங்களுந் தங்கள்தங்களுக் கிணக்கமான உண 
வுகளைத் தெரிந்துகொண்டு , இணங்காத மோசமான பதார்த்தங் 
களை இரைப்பையிலே சேரவிடாமல் தடுத்துக்கொள்ளும்படி 
உதவுவதுதான் ; இப்புலன் மற்றெந்தப் புலனைப்பார்க்கிலும் , 
அந்தந்த ஆளுடைய பழக்கங்களுக்குத்தக்கவித வேற்று 
மைப்படும் . 

உதாரணம் . - புகையிலை , சுண்ணாம்பு முதலியவைகளைப் 
புதிதாகப் பரிமாறத் தொடங்கும்பொழுது இவைகளைத் தின் 
னப்படாதென்று நாக்கு வெறுத்தாலும் பழகப்பழக அவை 
கள் நாவுக்கு இதம் ஆகும் . 


கந்தம் , நாற்றம் . 


கருஎ 


|| 


கா . அமரிக்காவிலுள்ள வேடருக்குள் ஒருவனுக்கு ஒருவ 
கை உணவுகளிலே விருப்பு அல்லது வெறுப்பு இருக்குமே 
யாகில் , அவனுக்குள்ள விருப்பம் அல்லது வெறுப்புத்தானே 
அவன்கோத்திரம் முழுவதுக்கும் இருக்கும் . ஆனாலும் சீர்தி 
ருந்தின மனிதருக்குள்ளே எவர்கள் ஆகுதல் இரண்டுபேர் 
எல்லா வஸ்துக்களைக்குறித்தும் உருசியளவிலே ஒருமாதிரியா 
யிருப்பதைக் காண்பதரிது . 

க 0 . சுவையென்னும்புலனும் ஊறென்னும் புலனைப்போ 
ல பழக்கத்தினாலே கூர்மையாகும் . பதார்த்தங்களை உருசித்து 
அவைகளின் சுவை இன்னவென்று நிதானிக்கும் பொருட்டு 
நியமிக்கப்பட்ட ஆட்கள் , - மற்ற மனிதர் நினைக்கவுங்கூடாத 
திட்டமாய்ப் பொருள்களின் உருசியை மட்டுக்கட்டிச்சொல் 
லுவார்கள் . திராட்சரசம் , தேயிலை முதலியவைகளைச் சோ 
திக்கிற தொழிற்காரரே இதற்குச் சாட்சி . 

புறனடை . - புகையிலை சப்புவதினாலும் குடிப்பதினாலும் 
இன்னும் வெறிக்கும் பானங்களை அருந்துவதினாலும் , இவை 
போற்பட்ட கெட்ட பழக்கங்களினாலும் உணவின் சுபாவ 

அறியக்கூடாதபடிக்கு அநேகர் தங்கள் 
சுவைப்புலனைக் கெடுத்துப்போடுகிறார்கள் . 


மான சுவையை 


கந்தம் , நாற்றம் . 


கக . நாற்றம் என்பது பொருள்களின் மணங்களை நாம் மட் 
டுக்கட்டி அறியப்பண்ணும் புலனாம் . இப்புலன் மூக்கினி 
டமாகச் சுவாசக்காற்றுச் செல்வதாகிய நாசித்துவாரங்களிலே 
நிலைபெற்றிருக்கின்றது . 

கஉ . சிங்காணசில்லி என்னுஞ் சளியூறுஞ் சவ்வு நாசித்து 
வாரங்களையும் இவைகளுடனே உள்ளுக்குத் தொடுத்திருக்கும் 
அறைகளையும் மூடியிருக்கின்றது . இச்சவ்விலேதானே நா 
ற்ற நரம்பின் கூந்தல்கள் வந்தடைகின்றன . 
புறனடை - தடிமன் அல்லது சலதோஷம் உண்டாவது 
மண்டைக்குள்ளே நீர்க்கோக்கிறதினாலல்ல, மூக்கின் உள்ளு 
றைச்சவ்வு சுரப்புக்கொண்டு கொதி கொள்ளுவதினாலேதான் . 
இப்படிச்சுரப்புக்கொண்ட வேளையில் நீர் அதனமாய் அதிலி 
ருந்து சொரியும் . 


கருவு 


காந்தம் , நாற்றம் . 


கங . காற்றும் காரமுள்ள நாற்றமும் பட்டு , நாற்றநரம் 
பின் நொய்மையான் கூந்தல்கள் சேதமடையாதபடிக்குக் 
காவல் செய்யும் பொருட்டு அதில் மூடியிருக்கும் சவ்விலே 
எப்பொழுதும் சளி ஊறிக்கொண்டிக்கின்றது . 


கச.ம் படம் , 


18 


சுச - ம் படம் . நாசியின் வலப்பக்சத்தின் அறையும் , அதிலே நாற்றகாம்பு ஓடியிருக்கும் 
விதமும் . 1 , 2 , எலும்பிலுள்ள அறைகள் . இவை குரலின் தொனிக்கு உதவும் . 4 , காற்ற 
நரம்பு. 5. அதின் கூந்தலான கிளைகள் மூக்கின் உட்சவ்விலே பாம்பியிருக்கிறவிதம் . 6 , ஐக் 
தாம் சோடுநரம்பின் கிளைகளில் ஒன்று . 3, அண்ணம் . 9 , மேற்றாடையென்பு . 


கச . நாம் பொருள்களை மணக்கும் பொழுது அவற்றை 
எடுத்து மூக்கிலே பிடித்துக் காற்றை உள்ளே உறிஞ்ச அக்காற் 
மூனது அப்பொருள்களிலுள்ள நாற்றமான அணுக்களை 
நாசிக்குள்ளிருக்கும் சவ்விலே கிடக்கும் நாற்றநரம்பின் 
கூந்தல்களுக்கு அணைத்துச்சேர்க்க , அக்கூந்தல்கள்வழியாய் 
நாற்றமானது மூளைக்குச் செல்ல , அங்கே மனம் அதை 
உணர்ந்துகொள்ளுகின்றது . 

கரு . சுவைப்புலனைப்போல நாற்றம் என்னும் புலனும் 
மனிதரும் மிருகங்களும் தங்கள் தங்களுக்கேற்ற உணவுகளை 
ஆராய்ந்தறியும் பொருட்டு மிகவும் உதவியாயிருக்கின்றது . 
இதுவுமன்றி இப்புலனானது நல்ல வாசனைகளை மோந்து 
அனுபவிக்கும் இன்பத்தையும் தருகின்றது . 

கசு . ஊறு என்னும் புலனைப்போல் இப்புலனும் பழக்கத் 
திஒலே நுண்ணிதாகும் . இதற்கு உதாரணமாக அமரிக்கா 
விலுள்ள வேடர் ஆட்களை மணந்து அவனவன் என்ன 


கந்தம் , நாற்றம் . 


கநக 


கோத்திரம் என்றும் அக்கோத்திரத்தில் அவன் இன்னான் என் 
றும் , உடம்பிலுள்ள நாற்றத்தினாலே பகுத்தறிகிறார்கள் . இப் 
புலன் நாயிலே மிகவும் கூர்மையாயிருக்கின்றது . குறுக்கு 
மறுக்கான பாதைகளிலே அநேக ஆயிரம் மனிதர் நடந்து 
போயிருந்தாலும் , அது மணத்தினாலே தன் எசமானின் அடி 
யின்னதென்று மட்டுக்கட்டி அவன் போனவழியே போய் 
அவனைத் தொடர்ந்து பிடிக்கின்றது . நரி அல்லது முசல் 
ஒடும்பொழுது நாயானது சில நாழிகைவழி தூரத்துக்குத் 
தானும் அவைகளின் அடிச்சிணியை மணந்து பிடிக்கின்றது . 
என்னகாரணத்தினாலே நாயில் இப்புலன் அதிக கூர்மையா 
யிருக்கிறதெனில் அதின் மூஞ்சி நீண்டு அதற்குள்ளிருக்கும் 
அறைகள் திருகிமுறுகியிருப்பதினாலே விசாலமான சவ்வ 
அவைகளைச் சுற்றி மூட அச்சவ்விலே கணக்கற்ற நரம்புக் 
கூந்தல்கள் பற்றிப் படர்ந்திருப்பதினாலேதான் . 

கஎ . மூக்கிலே வாசனை கூர்மையாயிருக்கும்படி மூளை . 
பும் நாற்ற நரம்பும் சுகமாயும் மூக்கிலுள்ளுறையாயிருக்கும் 
சவ்வு மெல்லியதாயும் சளி பசுமையுள்ளதாகவும் இருக்க 
வேண்டும் . நாற்ற நரம்பின் கூர்மை மழுங்கவும் , அதிருக் 
கும் சவ்வு தடிக்கவும் வளரவும்பண்ணுங்காரணங்கள் இப்பு 
லனின் கூர்மையைக் குறைக்கும் . 

புறனடை , - மூக்கிலே பொடிபோடுவது அங்குள்ள நரம் 
புக்கூந்தல்களை மழுக்குவது மாத்திரமல்ல , அவைகளிருக்கும் 

வையும் தடிக்கப்பண்ணுகின்றது . இவ்விதமாக அச்சவ்வு 
தடித்துப்போனால் சுவாசமானது மூக்குக்குள்ளாகத் தட்டு 
முட்டின்றிச் செல்லமாட்டாதாகையால் பொடியுறிஞ்சுபவர் 
கள் வாயைத்திறந்து மூச்சு விடவேண்டிவருகின்றது . தடி 
மன் அல்லது சலதோஷம்வந்தவர்கள் பாடும் இப்படியே 


யாகும் . 


கசுப் 


கண் , உருவம் , ஒளி . 


பதிவனந் தாம் பகுதி 


உக . அதிகாரம் . 


கண் , உருவம் , ஒளி. 
க . ஒளியானது மற்றெல்லாப் புலன்களைப்பார்க்கிலும் 
மனிதனுடைய அனுபவத்திற்குஞ் சந்தோஷத்துக்கும் அதிக 
உதவியாயிருக்கின்றது . நம்மைச் சூழ்ந்திருக்கும் பொருள் 
களையும் அவைகளினது நிலைகளையும் , உருவத்தையும் , நிறத்தை 
யும் , பருமத்தையும் , இப்புலன்வழியாக நாம் அறிகிறோம் . 
இம்மகத்தான புலனுக்கு ஆதாரமான உறுப்பு கண்ணேயாம் . 


கண்ணின் விவரம் . 


உ . கண்ணானது உண்டைவடிவமாய் தலையோட்டின் மு 
ற்பகுதியிலிருக்கும் குழியிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது . 
கண்விழி மூன்று சவ்வுப்படலங்களுள்ளதாயிருக்கின்றது . 
இச்சவ்வுக் கவசங்களுக்குள்ளே சுவச்சங்களென்னும் நீர்கள் 
நிறைந்திருக்கின்றன . 

ந . இக்கவசங்களாவன : க - வது கடினையும் , சிருங்கையும் . 
உ - வது . தரணிசமும் , வருணியும் , பரிதிகமும் . கூ - வது . தரி 
சியம் என்பவைகளே . 

சு . அதிலிருக்கும் உருவொளியான சுவச்சங்களும் மூன்று . 
அவையாவன : க - வது . முற்பக்கத்தில் வனம் . உ - வது . மு 
ந்தினதற்கடுக்க இயவம் . கூ - வது . ஆகப் பின்னுக்குப்படிகம் . 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; -ஆடி , இயவம் , கடினை , சிருங்கை , சவச்சம் , 
வசம் , தரிசியம் , தாரை , படிகம் , பரிதிகம் , பேசி , வக்கிரீகாரணம் , வருணி , வனம் . 


கண்ணின் விவரம் . 


கசுக் 


ரு . கடினை என்னுஞ் சவ்வு . பலப்பாகவும் அதின் நிறம் 
வெண்மையாகவும் இருக்கின்றது . வழக்கமாய் அதை வெள் 
ளை விழி என்பார்கள் . இச்சவ்வும் கண்ணுக்கு முற்பக்கத்திலி 
ருக்குஞ் சிருங்கையும் அதிக பலப்பாயிருக்கிறபடியினாலே 
அவைகள் கண்ணைப்பேணும் உறையாயிருக்கின்றன . 

சு . சிருங்கையானது ; கண்ணுண்டையின் முற்பக்கத்திலே 
ஆடியைப்போலே உருவொளியுள்ளதாய் அவ்வுண்டையின் 
எப்பகுதியைப்பார்க்கிலும் அதிகமாய்ப் பிதுங்கியிருக்கும் 
பகுதி , சவுக்கியமாயிருக்கும்போது இது கண்ணிலே பளப 
ளென்று மினுங்கும் . 

எ . தரணிசம் என்னுஞ் சவ்வு கருமைநிறமுள்ளதாய் கடி 
னைக்குள் அடுத்தாற்போலிருக்கின்றது . இது கண்ணிலுள்ள 
- பல பகுதிகளையும் போஷிக்கின்ற நுண்ணிய வெகு இரத்தக் 
குழல்களினால் வலைபோல் பின்னப்பட்டிருக்கின்றது . 

வு . வருணியானது சிருங்கத்திற்பின் கொஞ்சத்தூரத்திலி 
ருக்கும் ஓர் சவ்வு . கண்கள் பலவித்தியாசமாய்க் காணப்படும் 
படி கண்ணுக்கு நிறத்தைக் கொடுப்பது இதுவே . இதின் நடு 
மையத்திலே தாரையென்னுங் கரும்புள்ளி உண்டு . 
சண்ணிற்படும் வெளிச்சத்துக்குத்தக்கதாய் கொஞ்ச வெ 
ளிச்சத்திலே விரிந்தும் , அதிக வெளிச்சத்திலே சுருங்கியும் 
நிற்குந்துவாரம் . 

புறனடை.-- இரவிலே இரைதேடித்திரியும் மிருகங்களுக் 
கு தாரை விரிவாயும் , நிலத்திலே புல்லை மேய்பவைகளுக்கு 
முன்னும் பின்னும் நீண்டதாகவும் , மரம் முதலிய உயரங்க 
ளிலே மேலுங் கீழும் இரைதேடித் திரிகிற பூனை , புலி முதலி 
யவைகளுக்கு முன்னும் பின்னும் ஒடுங்கி மேலுங் கீழும் நீண் 
டதாயிருக்கின்றது . 

கூ . கண்ணைவெட்டி அதின் முற்பகுதியினுட்பக்கத்திலே 
ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்கயலான மற்றப் பகுதிகளி 
லும் கருமை குறைந்தவைகளாய் ஏறக்குறைய அறுபதுவரிகள் 
வருணியின் சுற்றுவிளிம்பிலிருந்து பரந்துபோகிறவைக 
ளாய்க் காணலாம் . இவைகள் ஒன்றோடொன்று அடுத்திருப் 
பதினாலாகிய வட்டத்துக்குப் பரிதிகம் என்று பேர் . 

க 0 தரிசியம் என்பது கண்ணிலே தரணிசத்துக்குள் அடுத் 
-தாற்போலே தீர உள்ளேயிருக்கும் மெத்த மெல்லிய வெள் 
ளைச்சவ்வு . ஆகமுதலிலே காட்சிப்புலன் சேரும் இடமாகிய 


கிசு 


கண்ணின் விவரம் . 


இச்சவ்வு , பார்வை நரம்பினுட்பகுதி கண்ணுக்குள்ளுறைக் 
( கவசமாக விசாலித்து விரிவதினாலாகின்றது . 

கக . வனம் என்னும் சுவச்சம் வருணிக்கு முன்னும் பின் 
னுமாக சிருங்கைக்கும் இயவத்துக்கும் இடையிலே இருக் 
கின்றது . அது சுத்தசலமாயிருக்கக்கொள்ள அதிலே வரு 
ணியானது நீந்திக்கொண்டிருக்கின்றது . 

க 2 . இயவம் என்னும் சுவச்சம் வருணிக்குப்பின்னாகவும் 
படிகத்துக்கு முன்னாகவும் இருக்கின்றது . அது தண்ணீர் 
நிறமாகப் பளிங்குக்குச் சமானமாய் உருவொளியுள்ளதா. 
கவும் சற்றே தடித்து வைரங்கொண்டதாகவும் இருக்கின்றது . 
அது மங்கிப் புகைந்துபோக காசநீராம் . இவ்வுறுப்பின் முன் 
பக்கம் கொஞ்சம் குவிந்ததாயும் பின்பக்கமோ அதிகம் குவிந் 
ததாயும் இருக்கின்றன .. 

கங . இயவத்தை எடுத்து அவித்தபின் ஒரு ஈரவெண்கா 
யத்தைத் தோல்தோலாக உரிப்பதுபோல உரிக்கலாம் . மனி 
த கண்ணின் இயவம் மஞ்சாடிக்கொட்டை வடிவமாயும் மீன் 
கண்ணின் இயவம் பந்துவடிவமாயும் இருக்கும் . 

சும் படம் , 


6 


2 ம் 


15 


சு --ம் படம் . கண்விழியின் வலப்பாதி , 1 , கடினை . 2 , சிருங்கை ; இது கடினையோ 
.ே . தொடுத்திருக்கிறது . 3 , தரணி . 6 , 6 , வருணி, 7 , தரரை . 8. தரிசியம் . 10 , கண் 
னின் முன் அறை . 

11 , 11 , கண்ணின் பின் அறை . இவ்வறை இரண்டிலும் வனமாகிய 
சுவச்சம் அடக்கியிருக்கிறது . 12 , இய்வம் . 13 , படிகம் . 15 , பார்வை நரம்பு . 16 , கண் 
விழியின்மத்தி நாடி . 

க்ச . படிகம் என்னும் சுவச்சம் இயவத்திற்குப் பின்னடுத் 
தாற்போல் , கண்ணிலே தீரப் பின்னுக்கிருக்கின்றது . அதி 
னுடைய நிறமும் தடிப்பும் ஏறக்குறையக் கோழி முட்டை 
யின் வெள்ளைக்கருவுக்குச் சமானமாயிருக்கின்றது . அது 


கண்ணின் விவரம் . 


ககக 


கண்ணின் உள்ளறையின் உட்பகுதியிலே மூன்றில் இரண் 
பெங்கையும் நிரப்புகின்றது . 

புறனடை .-- கண்ணினது தன்மை அறியில் , ஆட்டுக்கண் 
ணொன்றையெடுத்து , வெட்டித் திறந்து அதிலுள்ள பல பகுதி 
களையும் பிரித்து ஒவ்வொன்றையும் தனித்தனியே ஆராய்ந்து 
பார்க்கவும் . 

கரு. பார்வை நரம்பு. அடிமூளையிலிருந்து கிளம்பிக் கண் 
ணின் பிற்பகுதிமட்டும் ஓடி முன் சொன்னபடி கண்ணுக் 
குள்ளே தரிசியம் என்னும் சவ்வாகப்பரந்து விரிந்து கிடக் 
கின்றது . 

கசா . உரப்பாயிருக்கும்படி முருந்துகளையும் , மூடத் திறக் 
கத்தக்கனவாய் பேசிகளையும் , கண்மடல்கள் கொண்டிருக் 
கின்றன . 
கஎ . கட்குழிக்குள்ளே சுற்றவர நிணம் நிரம்பியிருக்கின் 

அது கண்ணுக்கு நல்ல தழுவணையாயிருக்கிறபடி . 
யால் கண் அங்கே யாதொரு சேதமும் அடையாமல் தாராள 
மாய் எப்பக்கத்துக்கும் சுழலும் . 

கவு . கண்ணானது ஆறு சிறுபேசிகளைக்கொண்டு இயங்கு 
கின்றது . ஒவ்வொரு பேசியின் தலைப்பிரண்டிலும் ஒரு 
தலைப்புக்கட்குழி எலும்பிலேயும் , மற்றது கண் விழியிலேயும் 
தொடுத்திருக்கின்றது . 

புறனடை.- கடைக்கண்பக்கமாக இருக்கும் கட்பேசி 
மிகவும் குறியதாக இருந்தால் கண்ணும் அப்பக்கமே இழு 
பட்டிருக்கும் . கண்ணுக்கு அகமாக இருக்கும் பேசி சுருங் 
கிநிற்கில் கண்ணும் உள்ளேவாங்கி . மூக்கைநோக்கி நிற்கும் . 
இப்படிக் கண் நிற்கும் நிலைகளை வாக்குக்கண்ணென்பார்கள் . 


தூய . அதிகாரம் . 


கண்ணின் தொழில் 
க . கட்புலனுக்கு வெளிச்சம் அவசியம் வேண்டியதாகை 
யால் நாம் கண்ணிலுள்ள பல பகுதிகளினதும் பிரயோசன 
மின்னதென்று அறியும்படிக்கு வெளிச்சஞ்செல்லும் ஒழுங் 
குப் பிரமாணம் இன்னதென்று முதல் அறியவேண்டும் . அவை 


யாவன : 


. 


ககாசு 


கண்ணின் தொழில் . 


( 


க - வது . ஒளியானது ஒரே வஸ்துவுக்கூடாகப் பாயும்பொ 
ழுது , சரி நேர்வரியாகச் செல்லும் . 

உ - வது . ஒருவஸ்துவிலிருந்து திண்மையளவிலே விகற்ப 
மான பின்னொரு வஸ்துவுக்கூடாக ஒளி செல்லும்பொழுது , 
அதின் போக்கில்மடங்கி அல்லது வளைந்து செல்லும் . இப்ப 
டி ஒளிவளைந்து செல்வதற்குக் கதிர்மடங்கல் அல்லது வக்கிரீ 
கரணம் என்றுபேர். 

கூ - வது . ஒரு வஸ்துவிலிருந்து அதின் கிரணங்கள் எவ்வ 
ளவு தூரமாய்ப்பாயுமோ, அவ்வளவாக அவைகள் ஒன்றுக்கொ 
ன்று அகன்று விரியும் . 

ச - வது . ஒருவஸ்துவிலிருந்து கிரணங்கள் கண்ணுக்குள் 
ளே செல்லும்பொழுது ஒன்றுக்கொன்று கத்தரிக்கோல்போற் 
குறுக்கிட்டுச்செல்லும் . இதினால் அவ்வஸ்துவினுருவம் அடி 
தலைமாறிக் கண்ணின் பிற்பக்கத்திலுள்ள தரிசியத்திலே வி 
ழுகின்றது . 

சு . இனிக் கண்ணிலுள்ள அந்தந்தப்பகுதிகளின் பிரயோச 
னம் இன்னின்னதென்று காட்டுவோம் , கண்ணிலுள்ள மூன் 
று கவசங்களாகிய சவ்வுகள் , கண்ணுக்கு ஆதாரமாகி , அதற் 
குள்ளிருக்கும் மகா நொய்ய பதார்த்தங்கள் சேதப்படாமற் 
காக்கின்றன . 

ரு . கண்ணீலேமட்டுக்கு மிஞ்ச வெளிச்சம்படாதபடிக் 
கும் , அதிலே .. கஞ்சல் தூசி விழாதபடிக்கும் , அதற்குள்ளே 
வேர்வை யொழுகாதபடிக்கும் கட்புருவங்களுங் கண்மடல்க 
ளுங் காக்கின்றன. 

சா . கண்மூடியிருக்கும் பொழுது கண்ணிமைகள் ஒன்றுட 
னேயொன்று பின்னி ஏதுந்தூசி கண்ணுக்குள்ளே போய் அ 
தைக் கெடுத்துப்போடாதபடிக்குக் காவல் பண்ணுகிறதுமன் 
றிக் கண்ணுக்கு அலங்காரமாயுமிருக்ரும் . 

எ . கண் மடல்கள் கண்ணைமூடி அதிலே கஞ்சல் தூசியும் 
அளவுக்கு மிஞ்சிய ஒளியும் விழாதபடிக்குக் காவல்பண்ணு 
கின்றன . அவைகளுக்குள்ளிருக்குங் கண்விழிகள் ஏகத்துக் 
குப் பசுமையாயிருக்கதக்கதாக , அவைகளினுட்பக்கங்களி 
லிருந்து ஒருவகை நீர் பொசிகின்றது . 

வு . கட்குழியின்மேல் விளிம்புக்குள்ளே கடைக்கண்பக்க 
மாக இருக்கும் கண்ணீர்க்கோளத்திலிருந்து கண்ணீர்பொசிந் 
* சில துவாரங்கள்வழியாய்க் கண்ணிலே பரந்து அது எப் 


1 


1 


கண்ணின் தொழில். 


பொழுதும் பசுமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கப்பண் 
ணு கின்றது . 

கூ . மேலும் இந்நீர் கண்ணில் பரந்து பாயும் வேளையில் இ 
மைவெட்டுவதினால் அங்கிருக்குந் தூசிகள் • அக்கண்ணீரு 
டன் அள்ளுண்டு மூக்குக்கடுத்த கண்மடலினுட்கோளையி 
லிருக்கும் இரண்டு சிறு குழல்களின்வழியாய் மூக்கிலே செல் 
லுகின்றன. கண்ணிலே அழற்சி காணும்பொழுதும் , மனதி 
லே சஞ்சலமுண்டாகும் வேளையிலும் கணணீரானது அவ்வி 
ரண்டு குழல்களிலே செல்லக்கூடியதற்கு மிஞ்சி ஊறுவதி 
னால் அதிகமாய்த் ததும்பி அங்கிருந்து வடிகின்றது . 

க 0 . உருவொளியான சிருங்கையும் சுவச்சங்களும் ஒன் 
றுக்கொன்று வித்தியாசமான திண்மையுள்ள வஸ்துக்களாயி 
ருக்கின்றன. இவ்விதமாக உண்டாக்கப்பட்டிருக்குங் கண் 
ணினாலே , நாம் பொருள்களைப் பார்க்கும்பொழுது அப்பொ 
ருள்களிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் மடங்கிக்கூடித் தரிசி .. 
யத்திலே அப்பொருள்களின் உருவங்கள் சிறியவைகளாகவும் 
அதிக தெளிவாகவும் விழுகின்றன . இப்படி அதிலே விழுந் 
த உருவங்களால் ஆகும் உணர்ச்சி பார்வைநரம்பு வழியாய் 
மூளைக்குச் சென்று அதில் அழுந்த மனம் அவைகளை அறிந்து 
கொள்ளுகின்றது . 

புறனடை . - க - வது . வயது சென்ற ஆட்களிலே சிருங்கை 
யும் , இயவமுந் தட்டையாவதினால் , பொருள்களின் உருவம் 
தரிசியத்திலே சரியாய் விழாமல் அதற்கப்பாற் கடந்து செல்ல , 
வெள்ளெழுத்துண்டாகின்றது . குவிவான கண்ணாடி போட 
இக்குறை தீரும் . 

உ - வது . பிறப்பு வாசியாய்ச் சிருங்கையும் இயவமும் மட் 
டுக்குமிஞ்சக் குவிவாயிருக்கில் , பொருள்களிலிருந்து பாயும் 
ஒளிக்கதிர்களினால் ஆகும் அப்பொருள்களின் உருவம் தரிசி 
யத்திற்படாமல் அதற்கு எட்டாமல் விழும் . இவ்வித குறை 
வுக்குக் குறுகிய பார்வை - என்பார்கள் . இப்படிப்பட்ட ஆட் 
களுக்கு எட்டிய பார்வை வரும்படிக்குக் கிழவர்போடுங்குவி 
வான கண்ணாடிக்கு மாறான கவிவான கண்ணாடி போட 
வேண்டும் . 

கூ - வது . சிலவேளைகளிலே சனங்கள் தங்களுக்கு அகப் 
படுங் கண்ணாடி எதுவதயிருந்தாலும் சரி , அதையே போட் 
டுவருகிறார்கள் . இப்படிச் செய்வதினால் அநேகர் தங்கள் 
கண்களைக் கெடுத்துப்போடுகிறார்கள் . சீமையிலே மூக்குக் 


ககாசு 


கண்ணைப் பேணும் முறை , 


கண்ணாடி செய்கிறவர்கள் நூற்றுக்கணக்காக விகற்பமானவிம் 
பதூரங்களுக்கு இணங்கத் தங்கள் கடைகளிலே வைத்திருப் 
பார்கள் . ஆகையினாலே கண்ணாடி போடவேண்டியவர்கள் 
கூடுமேயாகில் , அவ்விதக் கண்ணாடிகளை விற்பவனுடைய 
கடைக்குப்போய் அங்கிருக்கும் கண்ணாடிகளில் எடுத்து சோ 
தித்து , எவைகள் பார்க்கிறபொருளைப் பருப்பித்தாகுதல் சி 
றுப்பித்தாகுதல் காட்டாமல் அதை உள்ளபடி தெளிவாகக் 
காட்டுகின்றனவோ அவைகளையே தெரிந்துகொள்ளவேண் 
டும் . இண்ங்காத கண்ணாடி போடுவதிலும் ஒன்றும் போடா 
மலிருப்பது நயமென்றறியவும் . சிலவேளை வளமான கண் 
ணாடி அகப்படாததினால் வளமற்ற கண்ணாடிபோடவேண்டி 
யது அவசியமேயாகில் , கூடியளவும் அதைப்போடும் நேரங் 
குறைவாயிருக்கவேண்டும் . 


கண்ணைப் பேணும் முறை . 


சு . சரீரத்தின் பிற உறுப்புகளைப்போலக் கண்ணையும் 
முயற்சியாய் வேலை கொண்ட பின் அதை ஆறவும் விடவேண் 
டும் . ஏனெனில் வெகுநேரமாய் நாம் ஒருபொருளை உற் 
றுப்பார்த்துக்கொண்டு நிற்கில் , கண்ணானது இளைத்து அதின் 
பார்வையும் குறையும் . எப்பொழுதெனிலும் கண்ணானது 
ஒன்றைப்பார்த்துப் பூத்துப்போனால் , உடனே அதைப்பார்ப் 
பதைவிட்டொழியவேண்டும் . கண்ணைமட்டுக்கு மிஞ்சி, 
வேலை கொள்வதும் அதைமட்டுக்கு மிஞ்சி ஆறவிடுவதுமாகிய 
இரண்டுபழக்கங்களும் ஆகாவாம் . 

எ . நின்றாற்போல் சடிதியிலே இருட்டிலிருந்து வெளிச் 
சத்திலே செல்வது கண்ணுக்கு ஆகாது . ஒளி மிச்சமானால் 
தாரை சிறுக்கத்தக்கதாக வருணி விரியும் . ஒளி கொஞ்ச 
மானால் தாரைப் பருக்கத்தக்கதாக வருணி சுருங்கும் . ஆனா 
லும் வருணியின் இயக்கந்தீரச் சடிதியிலாகிறதில்லை . ஆத 
லால் நாம் மிகுந்த ஒளியிலிருந்து குறைந்த ஒளிக்குச் சடுதி 
யிற்போம்பொழுது பார்வைத்தாழ்ச்சியும் , குறைந்த ஒளி 
யுள்ள இடத்திலிருந்து அதிக பிரகாசமான ஒளியிருக்குமிடத் 
துக்குப் போகும்பொழுது . மிகுந்த கூச்சமும் உண்டாகின் 


- 


புறனடை .-- காலமே விடிய முன்னம் எழும்பி விளக்கு 
வைத்து எழுத்துப்பார்த்துப்படிப்பதும் , தையல் முதலிய 


கண்ணைப் பேணும் முறை . 


சசுஎ 


நுண்ணிய வேலைகளைக் கண்பார்த்துச் செய்வதும் கண்ணுக்கு 
ஆகாவாம் . 

ஏனெனில் , பகல் வெளிச்சமானது படிப்படி 
யாய் உண்டாகின்றது . விளக்குவெளிச்சமோ சடுதியிலே 
உண்டாகும் . இராமுழுதும் ஓய்ந்து விரிந்து கிடந்த வருணி 
சடுதியில் உண்டாகும் விளக்குவெளிச்சத்தைத் தாங்கிக் 
கொள்ளமாட்டாது . 

வு . பொருள்களைப்பார்க்கும்பொழுது சாய்வாய்ப் பாரா 
மல் கூடியமட்டுக்கு நேராய்ப் பார்க்கவேண்டும் . ஏனெனில் , 
சாய்வாய்ப் பொருள்களைப்பார்க்கில் கண்ணின்பேசிகள் ஒரு 
பக்கத்துக்குச் சுருங்கி வாக்குக்கண்ணாகக்கூடும் . வளர்ந்த 
வர்களிற்பார்க்க குழந்தைகள் இம்மோசத்துக்கு இடமாவார் 


கள் . 


க . கண்ணிலே தூசிவிழுந்தால் அது விழுந்த ஆளை நல்ல 
வெளிச்சமுள்ள இடத்திலேவிட்டுக் கண்மடல்களைத் திறந்து , 
ஒரு மெல்லிய அழுத்தமான சீலையின் நுணியைவிட்டு அத்து 
சியை எடுக்கவும் . இது வாயாமற்போனால் விழுந்ததுாசி 
மிகுதியாய் மேல்மடலுக்கு நடுவேகிடக்கும் , ஆதலால் ஏது 
மொரு ஈர்க்கை வாங்கி அதினாலே கண்ணின் மேல்மடலிலே 
அமர்த்திப் பின்பு கண்ணைக் கீழே உருட்டிப்பாம் .. ச்சொல் 
லி உருட்டிய பின்பு மற்றக்கையால் அம்மேல்மடலின் இமை 
யைக் கெட்டியாய்ப்பிடித்து , அம்மடலை மெல்லப் பதமை 
யாய் ஈர்க்கைநோக்கிப் பின்னாக மடக்கிவிட்டுப் பின்ப 
* ஈர்க்கை எடுத்து அப்பால் இலேசாய் அங்கே தோன்றும் தூசி 
யை எடுக்கவும் . 

இவ்விதமாய்ப்பார்த்தும் காரியம் வாயாதிருந்தால் அதிர 
அழற்சி உண்டாகத்தக்கதாய்க் கண்ணை வருத்தாமல் உடனே 
ஒரு வைத்தியனுக்கு அதைக் காண்பிக்கவும் . 


* காவு 


காது , சத்தம் , ஓசை , 


பதினாறாம் பகுதி . 


ஙக . அதிகாரம் . 


காது , சத்தம் , ஓசை. 
க . ஓசையென்னும் புலன் புலன்களுக்குள் மேன்மையு 
டையதாகிய ஒளியென்னும் புலனுக்கு இரண்டாவதாய் 
விசேஷமுடையது . இதினாலே நாங்கள் எங்களுடைய மன 
ஆறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் அறிவுத்தேற்றத்துக்கும் 
உதவிய - பிருக்கிற சத்தங்களைக் கேட்கிறோம் . மனிததோர் 
திலு . ஏ.திக சிக்குமுக்கான உறுப்புக்களுக்குளெல்லாம் 
ஓசைக்கருவியாகிய காதும் ஒன்று . 


காதின் விவரம் . 


2. காதைப்பற்றித் தெளிவாய்க் காண்பிக்கும் பொருட்டு 
அங்காதிபாதிகள் அதை வெளிக்காது , நடுக்காது , உட்காது 
என்று மூன்று பகுதிகளாகப் பிரித்திருக்கிறார்கள் . 

ந . இவற்றுள் வெளிக்காது தலைக்குப் புறம்பே சில புருவ 
ங்களாகி , விரிந்த முருந்தாயும் , தலைக்குள்ளே நடுக்காதளவுக்கு 
ஏறக்குறைய ஒரு அங்குல நீளமாய்ச் சற்றுவளைந்த துவாரமா 
யும் தோலினால் மூடப்பட்டிருக்கின்றது . 

அத்துவாரத்துக்குள்ளேயிருக்கும் குறும்பியும் காதின்வெ 
ரித்துவாரத்தை நோக்கிச் சிலும்பிநிற்கும் மயிர்களும் பூச்சி 
புழு வெளியேயிருந்து காதின்துவாரத்துக்குள்ளே நுழையாத 
படிக்குக் காவல்பண்ணு கின்றன . 
இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; அங்காதிபாதம் , ஆனகம், கம்பு, திரிதடம் , நிகரன் 
* கி , பிரமணம் , வாரி . 


காதின் விவரம் . 


கசுக 


புறனடை . -- அநேக மிருகங்கள் பலதிசைகளிலுமிருந்து 
வரும் சத்தங்களைக் கேட்கும் பொருட்டுத் தங்கள் வெளிக்கா 
துகளை இங்கும் அங்கும் திருப்பிக்கொள்ளத்தக்கன சில சிறு 
பேசிகளை உள்ளவைகளாயிருக்கின்றன . இதற்குதாரணம் .-- 
முயல் , குதிரை , எருது முதலியவைகளே . 

ச . காதின்வெளித்துவாரத்தின் உள்ளிறுதியில் வெளிக்கா 
துக்கும் நடுக்காதுக்கும் இடையே எல்லையாயிருக்கும் ஆன 
கம் என்னப்படும் அரைத்திட்ட மளவுக்கு உருவொளியான 
சவ்வொன்று உண்டு . 

ரு . மனிததேகத்திலுள்ள எலும்புகள் எவற்றிலும் பார்க்க அ 
திகம் நுண்ணிய நாலு எலும்புகள் ஒருகோவையாய் நடுக்கா 
திலே கிடக்கின்றன. அக்கோவையின் ஒருதலைப்பு ஆனசத் 
திலும் மற்றது உட்காதிலும் தொடுத்திருக்கின்றன. 

சு . நடுக்காதிலிருந்து பின்தொண்டையின் அருகுக்கு நிக 
ரணானகி என்னும் ஒரு சிறுகுழல்போகின்றது . ஆனகம் 
இட்டமாய் அசையத்தக்கதாக அக்குழலின்வழியாய்க் காற்று 
போக்கும் வரத்துமாயிருக்கின்றது . எதுகாரணத்தினாலாகு 
தல் இக்குழல் அடைக்கப்படத்தக்கதாய்த் தொண்டை வீங்கி 
னால் , அப்படி வீங்கிய ஆளுக்குக் கேள்விகுறைர் . பாம் . 

பாக் . 


கசும் படம் . 


. 


h 


சுசு - ம் படம் . 


( 1 , வெளிக்காது . 1 ; திரிதடம் , C , வெளிக்காதில் துவாரம் . 1 , கேள் 
விநரம்பு . f , கம்பு . பு , ஆனகம் , h , வாரி , 1, மிடற்றுக்குச்செல்லும் சிகரனைகத்துவா 
சம் , 1 , ரபெக்காது , 1 , 1 , 4. எல்லாம் பிர மணமாகிய உட்காது என்னப்படும் . 


--- 


யுள்ளது . 


1 


- 

---- 

-- 
படி 
ச 

ச .. 

I 
ட 

" 
. 
ப ட ட 


றுபேர் . 
வு . கேள்விக்கு அவசியமாய் வேண்டி பகுதி உட்காது 
மூளை , தி 4 , மிடற்றுக்குச் செல்லும் நிகரணானகத்துவாரம் . 

ம , அதின் லேகினிமுளை . 
கஎ O 

காதின் விவரம் . 
எ . உட்காது மிகவுஞ் சிக்குமுக்குள் குடைவாயிருக் 
கின்றது . இது பிலசுழற்சி கொண்டு நிற்டால் அதற்குப் பிர 

இது எலும்பினாலாம் மூன்று அறை 
க - வது . முக்கோணவடிவமான வாரி . உ - வது . நத்தை 
யோடுபோன்ற கம்பு . ந - வது . திரிதடம் என்பவைகளே . 
மட்டுந்தான் . இதை விட்டுக் காதின் பி.பகுதிகளை வெட் 
டித்தள்ளினாலும் கேள்விப்புலன் கெடாது . 

கூ . கேள்வி நரம்பு மூளையிலிருந்து கிளப்பி உட்காதுக்குள் 
ளுறையாகுஞ் சவ்வுக்குள்ளிருக்கும் நீரில் படர்ந்து நீந்து 
கின்றது . 
கா - ம் படபாம் . காதின் சகல பகுதிகளின் பாவனை . 

பகுதிகளின் பாவனை . 1 , வெளிக்காதில் துவாரம் . 2 , ஆ 
னகப் , 

3 , கட்டவென்பு. 4 , அடையென்பு . 5 , பழயென்பு . 7 , பிரமணத்தின் நடுப்ப 
குதியாகிய ததாரி . 88 , 9 , 10 , திரிதடம் . " 11 , 12 , கம்பின் புரித்துவாரம் . 13 , கேள்வி 
நரம்பு . 14 

18 , கேனாவென்பின் சூசுக 


கஎ - ம் படம் . 


. 


10 


- 


1 


-- 
--- 


* 


118 


w 


13 


116 


* 


- 


காகா 


- 





14 


காதின் தொழில் . 


கஎக 


( 60 


காதின் தொழில் . 
க 0 . ஓசை அல்லது கேள்வி , பொருள்கள் அதிர்ந்தசைவதி 
னாலே பிறக்கும் ஒலியை நாம் அறியப்பண்ணும் புலனேயாம் 

கக . வெளிக்காது தன்னிலேதாவும் ஒலிகளைக்கூட்டி அதி 
லிருந்து நடுக்காதுக்குள்ளே அவைகளைச் செலுத்தும் முயற்சி 
யுடையது . 

கஉ . ஆனகமானது வெளிக்காதால் வரும் ஒலிகளால் 
அதிர்ந்து , தன்னிலிருந்து உட்காதோடே தொடுத்திருக்கும் 
எலும்புக் கோவை வழியாய் அவ்வதிர்ச்சியை - உட்காதிலே 
சேர்த்துவிடும் : அன்றியும் அது அளவுக்குமிஞ்சிய ஒலி 
கேள்வி நரம்பிலேதாவி அதைச் சேதப்படுத்தாதபடிக்கு அவ் 
வொலியைச் சரிக்கட்டிவிடுகின்றது . இப்படிவந்த ஒலியின் 
அதிர்ச்சி கேள்வி நரம்பின் கூந்தல்களிலேபட்டுக் கேள்வி 
நரம்பின்வழியாய் மூளைக்குச் செல்வதினாலே கேள்வியுண் 
டாகும் . 


கதைப் பேணும் முறை . 


க .. ஒசையும் 


! 


கங . ஓசையும் மறு புலன்களைப் போலப் பழக்கத்தினாலே 
தேறக்கூடியதாயிருக்கின்றது . குருடரும் அதிக பழக்கத்தி 
னாலே , பொருள்களால் உண்டாகும் சத்தத்தைக்கேட்டு 
அவைகள் இன்னவென்றும் அவைகள் இருக்கும் தூரம் இவ்வ 
ளவென்றும் காதினாலே தீர்க்கமாய் நிதானிக்கிறார்கள். 
வுமன்றி மற்றெப்புலனும் பூரணமாயிருக்கும் வேளையிலே 
தானும் இப்புலனையும் அதிகமாய்ப் பழக்கித் தேற்றலாம் . 
படியெனில் நகரியான் நிதானிக்கமுடியாத சத்தங்களை வே 
டன் பழக்கத்தினாலே கேட்டு நிதானிக்கக்கூடும் . 

கச . குழந்தைப் பிராயத்திலே இப்புலன் சேதமானால் அப் 
படிப்பட்டவர்களுக்குப் பேச்சும்வராது . , இதினாலே செவி 
டாய்ப் பிறந்த பிள்ளை ஊமையுமாயிருக்கும் . பேசப்பழகின 
வர்களுடைய கேள்விப்புலன் அற்றுப்போகில் அவர்கள் 
திங்கள் பேச்சைச், சமீவிசைப்படுத்துவதற்கு அவர்களின் 
கேள்விப்புலன் இல்லாதபடியினாலே , அவர்களுடைய பேர் 
சும் சந்தமில்லாமல் உளறிப்போம் .. 


15 * 


கஎ 2 


காதைப் பேணும் முறை , 


கசு . 


கரு . கேள்விப்புலன் திரமாயிருக்கும்படிக்குக் காதின் 
பலபகுதிகளும் , மூளையிலே கேள்வி நரம்பு கிளம்புகின்ற 
பகுதியும் , தங்கள் தங்கள் கட்டுப்பாட்டிலும் தொழில்களிலும் 
பூரணமுள்ளனவாயிருக்கவேண்டும் . 

ஆனகந்தடித்து அல்லது வெடித்துப்போவதும் 
அதற்கு வெளிப்புறமாகக் குறும்பி மிகுதலும் , தொண்டைக் 
குச்செல்லும் நிகரணானகத்துவாரம் தூர்தலும் , முளைவியா 
திப்படுதலும் , கேள்விநரம்பு சூம்புதலும் , நடுக்காதும் உட்கா 
தும் சேதப்படுவதுமாகிய எதுவும் செவிடாவதற்கு வெகு 
வாய் நடக்கும் காரணங்களாம் . . 

காதுக்குள்ளே நெருக்கமாய்க் குறும்பிவாங்கிவிட்டுக் கு 
றும்பியெடுக்கும் பழக்கமாகாது . இதினாலே பலதிரமும் அதற் 
குள்ளே புண்படுகின்றது . - காதுத்துவாரத்துக்குள்ளே வெகு 
குறும்பி அடையும் பொழுது , அதை எடுக்கும்படி கொஞ்ச 
நல்லெண்ணைவிட்டால் அதிலுள்ள குறும்பி.இளகும் . ஒரு 
நேரஞ் சென்ற பின்பு சவுக்காரம் சேர்த்த வெந்நீரை அதற் 
குள்ளே பீரச்சிக்கழுவவும் . இவ்விதமாய்ச் செய்வதினாலே 
சில செவிடர்கள்தானும் கேள்வி அடைந்திருக்கிறார்கள் . 

புறனடை .-- காதுத்துவாரத்துக்குள்ளே பூச்சி , புழு , உட் 
பட்டால் நல்லெண்ணையைப்போல் ஏதும் ஒரு எண்ணையை 
எடுத்து பொறுக்கத்தக்கதான சூடாக்கி அதற்குள்ளொழுக்க , 
அங்குள்ள பூச்சி அல்லது புழு அதைவிட்டகலும் . 


சுகம் பேணும் பக்குவம் .. 


கஎகூ 


பதினேழாம் பகு தி . 


கூ.உ. அதிகாரம் . 


சுகம் பேணும் பக்குவம் . 
க . நமது உடம்பு சிலசில இயல்புப் பிரமாணங்களுக்கிசை 
யப் படைக்கப்பட்டிருக்கிறதினாலே. சீவனிருக்கிறவரையி 
லே ஒவ்வொருவனும் தான் சுகசரீரியாகவும் , முயற்சியுள்ளவ 
னாகவும் , தனக்கும் பிறர்க்கும் உபயோகமுள்ளவனாகவும் இருக் 
கும்படிக்குத் தன் நடைகளையும் செயல்களையும் கடமைக 
ளையும் ஒழுங்கு பண்ணும் பொருட்டு , அவ்வியல்புப் பிரமா 
ணங்களைக் கற்றறியவேண்டும் . 

2. உடம்பு சவுக்கியமாயிருக்கும்படி பேசிகள் சிலவேலை 
களிலும் , மறுவகை அப்பியாசங்களிலும் முயற்சிப்பட்டிருக் 
கவேண்டும் என்பது அவைகளுக்குரிய பிரமாணமாம் . [ இதை 
க்குறித்து சு - ம் அதிகாரத்திற்காணலாம் . ) 

.. உயிரைத்தாங்குகிறதற்குப் போசனம் அவசியமாயிருக் 
கின்றதுமெய்தான் . என்றாலும் இணக்கமான போசனத்தை 
ஏற்ற பிரமாணமாக ஒழுங்காய்ப் புசிக்கவேண்டும் . அப்படிச் 
செய்யாதிருந்தால் , சீரணஉறுப்புகளின் தொழில்கள் பிசகு 
பட்டு அவைகளிலே வியாதியுண்டாம் . [ இதைக்குறித்து 
ச 0 - ம் அதிகாரத்திலே காணலாம் . ) . 

ச . சுத்தவாயுவைச் சுவாசிப்பது பூரணசுகத்துக்கு மிகவும் 
அவசியம் . காற்றின்றி அகோரமாயிருக்கும் ஒடுங்கிய வீடுக 
ளிலும் சனநெருக்கத்துக்குள்ளும் இருந்து சுவாசிக்கிறதி 
னால் வரும் நட்டம் தொடக்கத்திலே விளங்காதபோதிலும் 
சற்றே செல்லச்செல்ல தெளிவாய்த் தோற்றும் . இந்த நட்டம் 
படிப்படியாய் உண்டாவதினால் இவ்வித இடங்களிலுள்ள 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ; --- சுகத்துவம் , தாபிதம் , நரம்பு . 


கஎஸ் 


வியாதி தீர்த்தல் . 


வாயுவைச் சுவாசிப்பது உடம்பின் சுகத்துக்குரிய பிரமாணங் 
களால் விலக்கப்பட்டதென்று அறியவும் . (இதைக்குறித்து 
க்கூ - ம் அதிகாரத்தில் காணலாம் .) 
ரு . உடம்புக்கு நித்திாைவேண்டியது . நித்திரையினால் உண் 
டாகும் முழுநயத்தையும் அனுபவிக்கும் பொருட்டு ஒழுங்கா 
னவேளையிலே நித்திரைகொள்ளவேண்டும் . " வெள்ளெனத் 
துயின்று விடியமுன் எழும்புதல் ” சுகத்தையும் அத்துடன்கூ 
டிய நன்மைகளையும் கொடுக்குமென்பதை இளைஞர்கள் - எல் 
லாரும் கற்றுக்கொள்ளவேண்டியது . மூளையானது ஒழுங்காக 
நித்திரையினால் ஆறவும் மறுபடி வேலையில் முயலவும் வேண் 
டும் . (இதைக்குறித்து உஎ - ம் அதிகாரத்திலே காணலாம் .) 

சு . தோலின் பரப்பு வெகுவிசாலமாயிருக்கிறதினாலும் உட 
ம்புக்கு உதவாதபதார்த்தங்களைக்கழிக்கின்ற உறுப்புகள் இத்து 

நெருங்கிய சம்பந்தமாயிருக்கிறதினாலும் , இப்போர் 
வையின் தொழில்கள் சரியாய் நடந்துவருவது நமது சுகத் 
தைப்பேணுவதற்கு மகா அவசியம் என்று காண்கிறோம் . 
(இதைக்குறித்து உச - ம் அதிகாரத்திலே காணலாம் .) 

எ . நாம் ஒழுங்காய் உண்பது சரீரசுகத்துக்கு எவ்வளவு அ 
வசியமோ அவ்வளவாய் அதிலிருந்து பிரியும் . மலசலாதிகளை 
யும் ஒழுங்காகச் சுத்திபண்ணிவிடுவதும் அவசியமாம் . 

தொதத்துரை.- எவர்களும் நல்லகாற்றைச் சுவாசித்தல் , 
சரீர அப்பியாசம் , உணவு , நித்திரை, ஸ்நானம் , மலசுத்தி 
என்னும் இந்த ஆறுகாரியங்களையும் ஒழுங்காக நடப்பித்துக் 
கொண்டுவருவதே சுகத்துக்கு எதுவாம் . 


டனே 


பி 


வியாதி தீர்த்தல். 
வு . வியாதிதொடங்கி அதிகரிக்கமுன் வைத்தியனை அ 
ழைப்பதரிது . இப்படிக்கொத்த வேளையில் வியாதிக்காரன் 
அல்லது அவனுடைய உதவியாள் பண்ணும் பக்குவங்கள் சரி 
யானவைகளாயிருக்கவேண்டும் . இல்லாவிட்டால் வியா 
திக்காரனின் உபாதிமிஞ்சி உயிரளவிலும் மோசம் நேரிடக்கூ 
டும் . ஆகையினாலே வியாதிக்காரனுக்குச் சவுக்கியம் உண் 
டாகும் பொருட்டுச் . செய்யத்தகுவதின்னது செய்யத்தகாத 
தின்னதென்று நாம் அறிவது மிகவுட் பிரயோசனமாம் . 

கூ . எதும் வியாதி கதியாய் உண்டாகும் காலங்களிலே 
சோயாளியின் சரீரம் மனம் இரண்டும் ஆறியிருக்கும்பொ 


வியாதி தீர்த்தல் . 


கஎரு 


ருட்டு அவன் எல்லாவிதமான சரீரமுயற்சிகளையும் மனமு 
யற்சிகளையும் விட்டுவிடவேண்டும் . வியாதி சொற்பமாயி 
ருந்தபோதிலும் நோயாளி ஆறியிருப்பது நலம் . 

க 0 . காதிலே கேட்கும் இரைச்சலினாலே நோயாளியின் 
மனது குழம்பி இளைத்துப்போகும். ஆகையினாலே அந்நோ 
யாளி படுத்திருக்கும் அறையிலே கூடியமட்டும் அமைச்சல் 
உண்டாயிருக்கவேண்டும் . அதற்குக்கிட்டவும் ஆட்சந்தடியா 
வது உரலிடியாவது மற்றும் எவ்வித இரைச்சலாவது இல்லா 
தபடி பார்க்கவேண்டும் .. இதுவுமன்றி நோயாளியிருக்கும 
றை விசாலமானதும் . காற்று உலாவத்தக்கதுமாயிருப்பது 
மன்றி அது கூடியமட்டும் தனிமையான வெற்றறையாகவும் 
இருக்கவேண்டும் . நோயாளிக்கு விசாலமான அறை 
டுக்கக்கூடியதாயிருக்க ஒடுக்கமான ஒழுங்கற்ற அறையிலே 
அவனைக் கிடக்கவிடுவது அறியாமையால் உண்டாகும் தயவு 
கேடு . 

கக . வியாதிக்காரன் படுத்திருக்கும் அறையிலே இருக்க 
வேண்டிய வெளிச்சத்தின் முறையைக்குறித்தும் எச்சரிக்கை 
யாயிருக்கவேண்டும் . எப்படியெனில் அதிலேயிருக்கும் 
வெளிச்சம் மட்டாயிருக்கவேண்டும் . இல்லாவிட்டால் இ 
ரைச்சல் காதின்வழியாய் நோயாளிக்கு வருத்தத்தைக் கொ 
டுப்பதுபோல மிஞ்சிய வெளிச்சமும் கண்ணின்வழியாய் 
மூளையிலே தாவி வருத்தத்தைக் கொடுக்கும் . 

புறனடை.- ஒரு ஆள் சுகமாயிருக்கும்பொழுது சகிக்கச் 
கூடியவைகளை வியாதியாயிருக்கும்பொழுது சகிக்க முடியா 
தபடிக்கு , அந்த ஆளுடைய . பஞ்சபுலன்களும் இளைத்து 
நோய்த்துப்போகின்றன . 

கஉ . நோயாளி சிறுபிள்ளையாயிருந்தாலும் முதிர்ந்த ஆளா 
யிருந்தாலுஞ்சரி , வியாதி பார்க்கவருகிற உற்றார் சிநேகிதர் 
களாலே ஆள் கொஞ்சநேரத்துக்கானாலுஞ் சந்தடிப் படப்ப 
டாது . 

ஏனெனில் நோயாளிக்குத் தன்னைச் சந்திக்க வந்த 
வர்களைக்கண்டு பேசின சந்தோஷம் அவர்கள் போனபின்பு 
சோகமாய் மாறிப்போம் . வியாதிக்காரன் . எவ்வளவு மோ + 
மான நிலைபரத்திலிருப்பானோ அல்லது மரணத்துக்குக் கிட் 
டியிருக்கிறானோ அவ்வளவு சாக்கிரதையாகவே இக்குறிப் 
பைக் கைக்கொண்டு வரவேண்டும் . நோயாளியைக்குறித்து 
எதும் விசாரணைபண்ணுவது அவசியமானால் அந்த ஆளின் 
வீட்டாரிடத்திலே விசாரிக்கவும் . ஏதும் வந்தனை வழிபாடு 


-கஎசு 


வியாதி தீர்த்தல் . 


சொல்லி அனுப்புகிலும் அல்லவென்று எதும் அவசரமான 
செய்தி பேசிக்கொள்ளுகிலும் அந்த ஆளிடத்திற்போய் நே 
ரே பேசாமல் அங்கே துணையாளியாயிருக்கும் ஆள்வழியா 
கப் பேசிக்கொள்ளவேண்டும் . 
திருட்டாந்தம் .-- ஒரு வைத்தியன் சொல்லுகிறதாவது : ந 

நான் 
சுரமாய்க்கிடந்த ஒரு பெண் பிள்ளையைப்பார்த்து அவளுக்கு 
மருந்து கொடுத்த பின்பு , அவள் சவுக்கியமானதைக்கண்டு 
மருந்தையும் நிறுத்தி , புற்கைமுதலிய சொற்பமான நொய்ய 
உணவுந் தின்னச்சொல்லி , ஆட்கள் வந்து அவளிடத்திற் சந்த 
டி செய்யப்படாதென்றும் கற்பித்துப்போனேன் . ஆனாலும் 
சாயங்காலத்திலே அவளைப் பார்க்கும்படி வரச்சொல்லி ஆள 
னுப்பினார்கள் . நான் அங்கே போனபொழுது அவளுடைய 
வியாதி மறுதலித்திருக்கக்கண்டேன் . அது முதல் நாலுநாள் 
மட்டுக்கு அது அதிகப்பட்டு , கடைசியில் நாலாம் நாளிலே 
மரணம்வந்து அவளுடைய உபாதிக்கு முடிவுகட்டிற்று . ஒரு 
வரும் போய் அவளைச் சந்தடிபண்ணாமல் இருக்கவேண்டு 
மென்று நான் கற்பித்துப்போனபின்பு அவளுடைய இனத் 
தாரிற் சிலர்வந்து அவளை முகாமுகமாய்க் காண உத்தரவவாங் 
கிக்கொண்டு அறைக்குள்ளே போய் அவளைக் கண்டு பேசி 
னார்கள் என்று அறிந்தேன் . அவர்கள் போய் அவளுடனே 
சம்பாஷணை பண்ணினதினிமித்தம் அவளுக்கு மிஞ்சிய 
தலைநோவு உண்டாயிற்று . அவள் அதைக்குறித்துச் சொன் 
னபடி எழுதினால் , " அவர்களுடைய பேச்சு என்னைக் கொல் 
லுமாப்போலே காணுது என்றாள் . அப்படியே அதுவும் 
அவளைக் கொன்றது . 

கங . வியாதி தலைப்படும் பொழுதும் இலேசாகும் பொழு 
தும் வயிரங்கொண்ட சாப்பாடுகொடாமல் இலேசாய்ச் சமிக் 
கக்கூடிய கஞ்சி முதலிய உணவுகளைக் கொடுக்கவேண்டும் . 
தாகம் உண்டாகில் தண்ணீர் , கஞ்சித்தெளிவு , அல்லது 
எதுங் காரசாரமற்ற பானங்களைக் குடிக்கலாம் . 
யாய்க்கிடக்கும் ஆளுக்கு ஆசை கெலிகொள்ளத்தக்கதாய் 
சுவையானவைகளைக் காட்டுவது தவறு . ஏனெனில் நோ 
யாளியினுடைய உடம்பு சீர்குலைந்திருப்பதினால் அவனுடை 
ய இரைப்பையிலே உணவு சீரணப்படாதாகையால் அவனுக்கு 
உணவிலேயுண்டாகும் வெறுப்பு அவ்வேளையில் தின்னப் 
படாது என்பதற்கு இயல்பாய் உண்டாகும் எச்சரிப்பாம் . 

கச . வியாதிதீர்ந்து நோயாளிகுணம் அடைகிறகாலங்க 
ளிலே தின்கிற சாப்பாடு கலப்பின்றி இலேசானதும் இரைப் 


வியாதி 


வியாதி தீர்த்தல் . 


கஎன் 


பையிலே முட்டுண்டாகாதபடி கூடியளவு குறைவாகவும் 
இருக்கவேண்டும் . வியாதிக்காரருக்குக்குறித்த நேரங்களி 
லே முறையாகச் சாப்பாடு கொடுக்கவேண்டும் . ஒழுங்கில் 
லாமற் கொஞ்சம்கொஞ்சமாய் அவர்களுக்கு அடிக்கடி உண 
வுகொடுப்பது ஆகாது . 

கரு . வியாதிக்காரனுக்கு வைத்தியஞ்செய்துவருகையிலும் , 
அவனுடைய வியாதி நீங்கி மருந்து நிறுத்தியிருக்கும் அந்நிய 
நாட்களிலும் , நோயாளியுடைய சாப்பாட்டைக்குறித்து 
வைத்தியன் மிகவும் சாக்கிரதையாய் விசாரணைசெய்துவர 
வேண்டும் . ( இதைக்குறித்து க 0 - ம் அதிகாரத்திலே காண 
லாம் . ] நோயாளியின் உண்வைக்குறித்து எவனும் அதற்கேற்ற 
புத்தி சொல்லலாமென்றபோது எண்ணமும் , சுகம் அடைந் 
திருப்பவனுடைய பசிதானே அதற்கு அறிகுறியாயிருக்கு 
மென்பதும் மிகவுந்தவறு . 

திருட்டாந்தம்.- ஒரு வைத்தியன் சுரமாய்க்கிடந்த ஒரு . 
பெண்பிள்ளையைக்குறித்துச் சொல்லுகிறதாவது : நான் அவ 
ளுக்கு மருந்து கொடுத்த பின் சிலநாட்களுக்குள்ளே சுரம் 
படிந்துபோய்விட்டது . அதின்பின்பு அவள் காரசாரமற்ற 
இலேசான உணவு தின்னும்படி கற்பித்துக்கொண்டு , உட 
னே ஒரு காரியத்தைப்பற்றி இரண்டு நாளாகச் சற்றுத் தூரம் 
போயிருக்கையில் , தனக்குமிஞ்சிக் காரியங்களை நடப்பிக் 
| கும் குணமுள்ள ஒரு அம்மை அந்தப் பெண்பிள்ளையைப் 
பார்க்கவந்தாள் . அப்பொழுது அந்தப் பெண்பிள்ளை சுகப் 
பட்டுவந்தாலும் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறதை அந்த 
அம்மை கண்டு , இவளுக்கு பெலன் உண்டாகத்தக்க சாப் 
பாடுகொடுத்தால் நயமாயிருக்குமென்றாள் . அவள் சொன் 
னதைக்கேட்டு உடனே ஒரு துண்டு இறைச்சியை எடுத்துச் 
சமைத்துச் சொஸ்தமடைந்துவரும் அந்த பெண்ணுக்கு கொ 
டுத்தார்கள் . அவளும் அதைவாங்கி ஆவலுடனே தின்றாள் . 
அதினாலே அவளுடைய சுரம் மறுதலித்து முன்னையிலும் 
அதிகரித்துக்கொண்டது . 

கசு . வியாதி உடம்பிலே இருக்கும் தருணங்களிலும் 
மேனியிலுள்ள தோல் சுத்தமாயிருக்கவேண்டும் . தோலி 
லுள்ள பலவிதமான நுண்ணியகருவிகள் தங்கள் தங்கள் தொ 
ழில்களிலே பிசகாமலிருப்பது உடம்பின் உள்ளுறுப்புகள் 
சுகமாயிருக்கிறதற்கும் அவ்வுறுப்புகளிலே பற்றியிருக்கும் 
வியாதி நீங்குகிறதற்கும் ஏதுவாயிருக்கும் . ஸ்நானத்திலும் , 
ஸ்நானத்தின் பின் ஈரந்திரும்ப உடம்பிலே வராதபடிக்கு 


கீஎவு 

வியாதி தீர்த்தல் . 
நன்றாய்க் காயத் துடைப்பதினாலும் தோலின் துவாரங்கள் 
* வழியாய்க் கழிந்துபோகவேண்டிய கழிவான நச்சுப்பதார்த் 
தங்கள் நீங்காதிருக்குமேயானால் தோலிலுள்ள துவாரங்கள் 
தங்கள் தங்கள் - தொழில்களிலே பிசகியிருக்கும் . அப்படி 
யானால் உடம்பின் உள்ளுறுப்புகளிலுள்ள வியாதி மிஞ்சிக் 
கொள்ளும் . (இதைக்குறித்து உச - ம் அதிகாரத்திலே காண 
லாம் . ) 

திருட்டாந்தம் . - ஓர் மனுஷி தன் சுவாசப்பையிலுள்ள 
வியாதியினாலும் , இருமலினாலும் உபாதியடைந்திருந்தாள் . 
இத்தோடே அவளுடைய தோலின் தொழில் நடவாமல் அது 
வரட்சிகொண்டிருந்தது . அவளுடைய வியாதிக்கு அநேக 
மருந்துகள் செய்துஞ் சகாயங்காணவில்லை . ஆனாலும் அந் 
தக்கோவிற் பற்றிலேயுள்ள குருவானவர் அவளைப்பார்த்து நீ 
ஒரு நாள் - இரண்டுதரம் ஒழுங்காய்க் குளித்துக்கொண்டு 
வா என்றார் . இப்படியே அவள் செய்துவரும் நாளிலே 
தோலும் இளக்கமாகி அதின் தொழிலும் திரும்பச் சரிப்பட் 
டபடியினாலே சுவாசப்பையிலுள்ள வியாதியும் நீங்க இரும 
லும் இருந்த இடந்தெரியாமல் ஓடிப் பறந்து போயிற்று . 

கஎ . நோயாளியிருக்கும் அறை சுத்தமாகவும் அதிலுள்ள 
சாமான்கள் ஒழுங்காகவும் இருக்கவேண்டும் . நோயாளி 
தான் இருக்கும் அறை சீராகவும் அதிலுள்ளவைகள் ஒழுங்கா 
கவும் இருப்பதைக் காணும் பொழுது தன் வியாதி நீங்கிற 
தற்கு உதவியாய் அந்த ஆளுக்கு சற்றே மன ஆறுதல் உண் 
டாகும். நோயாளி படுத்திருக்கும் அறை அழுக்காயும் , 
அங்குள்ள சாமான்கள் குழப்பமாயுமிருந்தால் அது மனதுக் 
குச் சோலியாவதினால் மூளை நரம்புகள் மிகவும் தளர்ந்து 
ஆளுக்கு பலவீனமுண்டாகும் . 

கவு . வியாதிக்காரன் சுத்தமான காற்றையே சுவாசிக்க 
வேண்டும் . 

உடம்பில் ஒடும் இரத்தம் எவ்வளவு சுத்தமோ 
அவ்வளவாக உடம்பிலுள்ள வியாதியும் நீங்கத்தக்கதாயிருக் 
கும் . வியாதிக்காரன் படுத்திருக்கும் அறையிலே அடை 
பட்டிருக்கும் நச்சுக்காற்றினாலே வியாதி நீடித்து அநேகவி 
டங்களிலே மிஞ்சிக்கொள்வதுமாத்திரமல்ல ; அக்காரணத்தி 
னால் உயிரளவிலும் நட்டம் உண்டாகும் . ( இதைக்குறித்து 
கக- ம் அதிகாரத்திலே காணலாம் .) 

திருட்டாந்தம் .-- க - வது . ஒரு வைத்தியன் சொன்னது :: 
மிகவும் பலவீனப்பட்டு அலட்டுப் பிடித்திருந்த ஒரு வியாதிக் 


வியாதி தீர்த்தல் . 


கஎக 


காரனைப்பார்த்து யோசனைசொல்லும்படி நானும் பின்னும் 
ஒரு வைத்தியனுமாக அழைக்கப்பட்டோம் . அநேகநா 
ளாய் அவனுக்கு நித்திரையில்லை . அவனுக்கு குளிர்பிடிக் 
கும் என்று பயந்து அவன் படுத்திருந்த அறையில் கதவுகளை 
யிறுக்கிச் சாத்தி அனலாக்கி வைத்திருந்தார்கள் . அவனுக் 
குச் செய்திருந்த வைத்தியத்துக்கு விகற்பமாய் நான் செய்த 
தென்னவெனில் , அவன் படுத்திருந்த கட்டிலுக்குச் சற்றெட் 
டியிருந்த கதவையும் பலகணியையும் திறந்துவிட்டதுதான் . 
நான் அவைகளைத் திறந்துவிட்ட பின் சற்றுநேரத்துக்குள்ளே 
அவனுடைய அலட்டு நீங்கிற்று . உடனே மிகவும் ஆரோக் 
கியமாய் நித்திரைகொண்டான் . அது முதல் அவன் அதிக சிக் 
கிரத்திலே சுகமடைந்தான் . அவனுக்குண்டாயிருந்த அலட் 
டு அவன் அசுத்தமான காற்றைச் சுவாசித்ததினாலே வந்தது 
என்பதற்கு எனக்கு யாதொரு சந்தேகமுமில்லை . 

உ - வது . சிலகாலத்துக்கு முன்னே வசூரி வியாதிக்காரர் 
படுத்திருக்கும் அறையிலே காற்று உலாவினால் குளிர் உண் 
டாகும் என்று பயந்து அங்கே சற்றும் காற்றுச் செல்ல இடம் 
வைக்காமல் அறிக்கைபண்ணிவந்தார்கள் ; அக்காலத்திலே 
ஒரு தருணத்தில் ஒரு துரைமகளுக்கு வசூரிநோய் உண்டா 
யிருந்தபொழுது அவள் காலம் சென்றுவிட்டாள் என்று அவ 
ளுடைய மனிதர் எண்ணி அவளைக் கொண்டுபோய் வீட்டுக்கு 
வெளியேயிருந்த ஒரு பந்தலின் கீழ் வைத்துவிட்டார்கள் . 
அங்கே காற்று அவள் மேலே விழுந்ததினால் அவளுடைய 
களை நீங்கிப் பிழைத்துவிட்டாள் . 

ககூ . , சுசவேளைகளில் பழக்கங்களாகிய ஊண் , மலசுத்தி , 
நித்திரை முதலியவைகளை வியாதியுள்ள காலத்திலும் , அக்கா 
லத்துக்கடுத்தளவு நடப்பிக்கவேண்டும் ; நோயாளி நித்திரைக் 
குப்போகும் வழக்கமான நேரம் இன்னதென்று அறிந்து அந் 
நேரத்துக்குச் சற்று முந்தி அவனுடைய படுக்கையை ஆயத் 
தப்படுத்திவைக்க வேண்டும் . 

வியாதியுள்ள காலத்திலே சுககாலத்திற்போல ஒழுங்காய் 
மலசலாதிக்குப் போக வராதிருந்தாலும் நோயாளி தெண் 
டித்து வழக்கம்போலச் சுத்திபண்ணிவரவேண்டும் . இப்ப 
டிச் செய்வதினால் வியாதி மாறுவதற்கு உதவியாயிருப்பது 
மன்றி , பேதிமருந்து உட்கொள்ளவும் வெகுவாய் அவசியமும் 
வராது . உலாவித்திரிகிற ஆளுக்கு ஒரு நாளுக்கு ஒருமுறை 
மலசுத்தியாவது வழக்கமானால் , அவ்வாள் கிடைபட்டிருக் 


16 


கவும் 

வியாதி தீர்த்தல். 
கும்பொழுது இரண்டுநாளுக்கு ஒருமுறை சுத்தியாவது போ 
தும் . 

20. வியாதிகளை நீக்கிச் சுகம் கொடுக்கும் நோக்கமுள்ள 
தாய் உடம்பிலே சுகத்துவம் என்னும் ஓர் சத்தி இயல்பாய் 
நிலைபெற்றிருக்கும் . வைத்தியன் கொடுக்கும் மருந்து தானாய் 
வியாதி முழுவதையும் நீக்காமல் சுகத்துவத்துக்குச் சார்பாய் 
மாத்திரம் நின்று அதற்கு உதவி செய்கின்றது . 

அசீரணப்பட்டு வியாதியுண்டாக்கக்கூடிய பதார்த்தங் 
களை இரைப்பையிலேயிருந்து நீக்கும்படி உவாந்திக்கு மருந்து 
கொடுப்பது அல்லது வயிற்றிலே அடையலாகி அங்கே 
அழற்சி கொடுக்கும் பழமலங்களைக் கழற்றும் பொருட்டுச் 
சில தருணங்களிலே பேதி மருந்து கொடுப்பது நல்லது . ஆ 
னாலும் இவ்விருபகுதியான மருந்தையும் ஒரு ஆளுக்கு அடிக் 
கடி கொடுத்து வந்தால் வியாதி இதினாலும் உண்டுபடும் . 

உக . வியாதிகளுக்கு மருந்து கொடுப்பது மிகவும் பிரயோ 
சனமாயிருந்தாலும் , சுரம் , வயிற்றுளைவு , சலதோஷம் முத 
லிய தாபிதநோய்கள் , சுகத்தைப்பேணும் பக்குவங்களைக் 
கவனமாய்க் காத்து நடந்தால் மருந்தில்லாமலும் நீங்கக்கூடும் . 
சடுதியாய் மோசம் செய்யும் வியாதிகளுக்கேயன்றி மற்றப்படி 
நன்றாய்க் கற்றுணர்ந்த சற்குணவைத்தியன் சொன்னாலேயொ 
ழிய ஒருவரும் யாதொரு மருந்தையாகுதல் தின்னப்படாது 


துணையாளி . கடமை : 


கவுக . 


பதினெட்டாம் பகுதி . 


ங ங . அதிகாரம் . 


ணையாளி 

ளி . கடமை . 
க . துணையாளியாவது வைத்தியனுடைய ஏவலின்படி 
நோயாளிக்கு உதவிசெய்யும் ஆளாம் : வைத்தியனுஞ் சத்தி 
ரவைத்தியனும் வியாதிகளைச் சொஸ்தப்படுத்தும்படி அவர 
வர்க்குரிய சாத்திரங்களைப் படித்துப் பயில்வதுபோலத் துணை 
யாளியுந் தன்கடமைகளைச் சரியாய்ச் செய்யும்பொருட்டு அக் 
கடமைகளை நன்றாய்ப் படித்துப் பயின்றிருக்கவேண்டும் . 

2. கிழவரும் , பலவீனரும் வியாதிப்படுவதுபோலவே வா 
லிபரும் பலமுள்ளவர்களும் கொள்ளை நோயினாலும் , காற்று , 
மழை , பனி முதலியவைகளில் புத்தியீனமாய் வெளிப்பட்டுத் 
திரிவதினாலும் , வேறு சடுதியான மோசங்களினாலும் வியா 
திப்படத்தக்கவர்களாயிருக்கிறார்கள் . ஆதலால் வயது பின் 
னிட்ட அம்மைகளைப்போலவே சிறுபெண்களும் இப்படிக் 
கொத்த தருணங்களிலே சரியாயும் நலமாயும் உதவி செய்யப் 
பயின்றிருக்கவேண்டும் . ஒவ்வொரு பெண்பிள்ளையும் சுகத் 
தைப்பேணும் பக்குவங்கள் இன்னவென்று - படித்து அறிய 
வேண்டும் . அவ்வறிவு பிரயோசனமாய் முடியும் பொருட் 
டுப் பின்னாகச் சொல்லப்படுகிற துணையாளி கடமைகளையுங் 
கற்றுணர்ந்துகொள்ளவேண்டும் . 

ந . ஸ்நானம் இல்லையென்று போனாலும் நோயாளி ஒவ் 
வொருநாளுக்கொருமுறை ஆகுதல் ஸ்நானம்பண்ணவேண் 
டும் . விரல் இடைகளும் , பொருத்துகளின் மடிப்புகளும் அ 
ழுக்கு மிகுதியாய் பிடிக்கும் இடங்களானதினால் அப்பகுதிக 


இப்பகுதியிலுள்ள அருஞ்சொற்கள் ;-- இலக்கனம் , காவலானி , சுபஞ்சு , தனையாவி . 


கவு 2 


துணையாளி கடமை . 


ளைக் கவனமாய்க் கழுவவேண்டும் , நாள்வட்டத்திலே ஸ்நா 
னம்பண்ணத் தகுந்த நேரம் வியாதிக்காரன் இளைப்பில்லாமல் 
பெலனடைந்திருக்குஞ் சமயந்தான் . பெரும்பாலும் மத்தி 
யான வேளையில் காற்றொதுக்கான இடத்தில் வியாதிக்காரர் 
ஸ்நானம்பண்ணுவது உத்தமம் . 

சு . கிடைப்பட்ட ஆளைக் கழுவிவரும் முறையாவது : ஒரு 
பாத்திரத்தில் தண்ணீரை வைத்துக்கொண்டு , அதிலே தோய்த் 
த கடற்பஞ்சினால் அல்லது சீலைத்துண்டினால் முகத்தைக்க 
ழுவி ஈரத்தைத் துடைக்கவும் . பின்பு ஒருகையை நெடுகக்க 
ழுவித்துடைத்து மூடிவிடவும் ; அப்பால் மற்றக்கைக்கும் அப் 
படியே செய்யவும் . அதன்பின்பு சரீரத்தின் முற்பகுதியையும் 
கழுவித் துடைத்துப்போடவும் . திரும்ப ஆளை ஒருபக்கத்துக் 
கு சரியும்படிபண்ணி முதுகைக்கழுவித் துடைத்து ஆளை மூடி 
விடவும் , கடைசியாக கால்களையும் ஒவ்வொன்றாககழுவித்து 
டைத்து மூடிவிட்டு இப்படியே காரியத்தை நிறைவேற்றவும் . 
இப்படிக்கழுவுகையில் பாத்திரத்தில் தண்ணீர் அசுத்தமாகாத 
படிக்கு கழுவும் பகுதிகள் ஒவ்வொன்று கழுவி முடிய அதை 
ஊற்றி வேறு தண்ணீரை பாத்திரத்தில் விட்டுக்கொள்ளவும் . 
தண்ணீர் வெந்நீர் இவைகளில் எது ஆளுக்கு விருப்போ 
அதைப்பாவிக்கவும் . 

ரு . போசனம் . ஒவ்வொருஆளும் கடும்பத்தியத்துக்கு உகந் 
த கலப்பற்ற உணவுகளை அதிக சவுக்கியமாகவும் உருசியாக 
வுஞ்சமைக்க பழகியிருக்கவேண்டும் . பத்திய உணவுகளுக் 
குள் எல்லாம் கலப்பற்ற உணவாகிய கஞ்சியை நோயாளி 
அரோசிக்கத்தக்கவிதமாகப் பலமுறையுங் கொடுக்கிறார்கள் . 
நோயாளிக்குப் பத்தியஞ் சமைக்கும் பொழுதெல்லாம் அதிக 
சுத்தமாகக் கவனத்துடனே பக்குவம் பண்ணவேண்டும் .. 
கொடுக்கும் உணவு ஆளுடைய கண்ணுக்கும் பிரீதியாயிருக் 
கத்தக்கதாகவைக்கவும் . 

ச . வைத்தியன் நோயாளியைப்பார்த்து இலங்கனமாக இ 
ருக்கச்சொன்னால் துணையாளி அவன் சொன்னபடியே கேட் 
டு அதற்கு வழுவாமல் நடக்கவேண்டும் . . வைத்தியன் நோ 
யாளிக்குக் கற்பிக்கும் மருந்து எந்நேரத்திலே எவ்விதமாய்த் 
தின்னக்கொடுக்கவேண்டும் என்று துணையாளி அவதானித்துக் 
கொள்வதுபோலப் பத்தியங்களைக்குறித்தும் வைத்தியன் 
சொல்லும் முறைகளை அவதானிக்கவேண்டும் . 

எ . நோயாளி வியாதியினின்று சுகப்படுந் தருணத்திலே 
சாப்பாட்டைக்குறித்து மிகவும் ஆவலாயிருப்பது இயல்பு 


துணையாளி கடமை . 


கவுங் 


தான் . இப்படிக்கொத்த தருணங்களிலே துணையாளிக்கு மி 
குந்த மன உறுதியும் பொறுமையும் அதிக கவனமும்வேணும். 
துணையாளி நோயாளிக்குக் கொடுக்கும் உணவு அவனுக்கேற் 
கச் சமைக்கப்பட்டதோவென்று பார்த்து அதை அவனுக்கு 
ஒழுங்கான நேரத்திலே கொடுக்கவேண்டும் . நோயாளி சாப் 
பிடவேண்டிய நேரம் இன்னின்னவென்று வைத்தியனே 
குறிக்கவேண்டும் . 

வு . சுத்தக்காற்று . வியாதிக்காரன் படுக்கும் அறையிலே கா 
லையில் நற்காற்று வீசவிடுவதுமன்றிப் பகல் முழுதும் அங்கே 
தண்மையான காற்று வீசுகிறதோவென்று பார்ப்பதுந்துணை 
யாளியின் கடமை . 

ஆனாலும் அப்படி வீசுங்காற்று நேரடி 
யாய் நோயாளியிலே வீசாமலிருக்கும்படி கவலையாய்ப்பார்க் 
கவேண்டும் . 

கூ . நோயாளியை வளர்த்தியிருக்கும் பாய் முதலியவைக 
ளையும் உடுத்திருக்குஞ் சீலைகளையும் ஒவ்வொரு நாளுங் காற் 
றிலேவிரித்து வரவேண்டும் . சுகமான காலங்களைப்பார்க்க 
வியாதியான வேளைகளில் இதை அவதானமாய்ச் செய்யவே 
ண்டும் . நோயாளியின் உடுப்பெல்லாம் இடைக்கிடையே 
மாற்றும் பொழுது , திரும்ப நோயாளி உடுக்கமுன்னம் அல்லது 
அவனுடைய படுக்கையில் விரிக்க முன்னம் வெயிலிலே 
அல்லது நெருப்பிலே காய்ச்சவேண்டும் . 

க 0 . காங்கை குளிர்மை நோயாளி படுக்கும் அறையிலுள்ள 
காங்கை குளிர்மை மட்டாயிருக்கிறதோவென்று, துணையா 
ளி கவலையாய்ப் பார்க்கவேண்டியது . அதைக்குறித்து நோ 
யாளியுந் துணையாளியும் உணரும் உணர்ச்சிமாத்திரம் போ 
தாது . 

நோயாளி இருக்கும் அறையில் திராவமானியென் 
னும் காங்கை குளிர்மையறியுங் கருவி ஒன்றுவைத்திருப்பது 
நல்லது . துணையாளி இடைக்கிடையே இதைப்பார்த்து அங் 
கே வேண்டிய பிரகாரம் காங்கைகுளிர்மைசரிக்கட்டிக்கொள் 
ளவும் . 

கக . நோயாளியிருக்கும் அறையிலுள்ள குளிர்மை நோயா 
ளியிலே குளிர் உண்டாக்கத்தக்க அவ்வளவு சீதளமாயிருக்கு 
மானால் , வியாதி அதிகப்படும் . அறை அதிக அனலாயிருக் 
குமானால் நோயாளி அதை விட்டு வெளியே புறப்படும்வே 
ளைகளில் அதிக புலவீனம் அடையவும் இருமல் தடிமன் உண் 
டாகவும் ஏதுவாகும் . நடுநிலை நயந்தரும் ” என்னும் வாக்கி 
யம் இதற்குமாகும் . 

16 * 


கவுசு 


துணையாளி கடமை . 


i 


கஉ . அமைதி . - நோயாளி படுத்திருக்கும் அறையிலே. இ 
ரைச்சல் இருப்பதாகாது . ஆகையினாலே அங்கே ஆளுடை 
ய சுகநயத்துக்குத் தேவையானவர்களேயன்றி வேறு சனங்கள் 
இருக்கப்படாதென்பது எல்லாருங் கைக்கொள்ள வேண்டிய 
பிரமாணம் . நோயாளியைப்பார்க்க ஆட்கள் எப்பொழுது 
போகலாமென்றும் , எப்பொழுது போகப்படாதென்றும்வைத் 
தியன் சொல்லத் துணையாளி அவனுடைய கற்பனையைக் 
கேட்டுச் சரியாய் நிறைவேற்றவேண்டும் . 
கங . நோயாளிக்கு உதவி செய்பவர்கள் அவன் இருக்கும் 

த்திலே பதமையாயுஞ் சந்தடியில்லாமலும் இருக்க வேண் 
இம் . மேலும் அவ்வறையிலே கதவை விசுக்கெனப்பெல 
னாய் மூடாமலும் , அதைக்கிறிச்சுக்கிறிச்சென்று ஆட்டாமலும் , 
நடக்கும் பொழுது தொந்தொம் என மிதியாமலும் இருக்க 
வேண்டும் . நோயாளி படுத்திருக்கும் அறையிலே கதைக்கிற 
து ஆகாது . அங்கே உரத்துப்பேசுகிறதும் நட்டம் . இனி ஆரா 
வது தங்களுக்குள்ளே குசுகுசென்று காதுக்குட்பேசும்பொ 
ழுது , பாதிகேட்டுப் பாதிகேளாமலிருக்கிறபடியினாலே நோ 
யாளி முழுவதையும் அறியத்தெண்டித்துப் புலனைச்செலுத்தி 
உற்றுக்கேட்பதினாலே தொய்ந்து போகிறதினால் இதுவும் நட் 
டந்தான் . 

கச . துணையாளி பேசுவதும் நடந்துகொள்வதும் எல்லாம் 
நோயாளிக்கு அமைச்சலாகவும் . தயிரியங்கொடுக்கிறதாகவும் 
இருக்கவேண்டும் . 

நோயாளியின் இனத்தவர்களுக்குள்ள 
வியாதியைக்குறித்தாகிலும் முன்னிறந்துபோன ஆட்களு 
டைய மரணச்செய்தியைப்பற்றியாகிலும் நோயாளி படுத்தி 
ருக்கும் அறையிலே பேசக்கூடாது . நோயாளி வியாதியிலி 
ருந்து குணமாவதைக்குறித்து ஏதுஞ் சந்தேகமான அல்லது 
சஞ்சலமான காரியங்கள் உண்டேயாகில் அவற்றைப் பேச்சி 
னாலாகுதல் தோற்றத்தினாலாகுதல் அவ்வறைக்குள்ளே துணை 
யாளி காண்பிக்கப்படாது . 

இவ்விதமானகாரியம் எதும் நோயாளிக்குச் சொல்லவேண் 
டுமேயாகில் வைத்தியனே சொல்லவேண்டும் . 

கரு . ஒருமுறையிலே ஆறுமணிநேரத்துக்கு மேற்படத்து 
ணையாளி நோயாளியினுடைய அறையிலே இருக்கப்படாது ; 
துணையாளி ஒழுங்காய்ச்சாப்பிட்டு ஒழுங்காய்நித்திரைகொண் 
டு நாடோறும் வெளிக்கிடடுக் காற்றிலே உலாவிவரவேண் 

சோயாளி நித்திரைகொள்ளுஞ் சமயம்பார்த்துத் துணை 


காவலாளி. கடமை . 


கவுரு 


யாளி மேற்சொல்லிய காரியங்களைச் செய்யப்போகலாம் . அ 
வ்வேளையிலே துணையாளிக்குப்பதிலாக ஒரு காவலாளி நோ 
யாளி அறையிலிருக்கலாம் . இப்படியே துணையாளி தன் 
சுகபக்குவங்களையும் பேணி நோயாளிக்கு உதவி செய்துவந் 
தால் , தனக்கு வியாதி வருமென்று அஞ்சவேண்டியதில்லை. 


காவலர்ளி கடமை . 


கசு. இவ்விடத்திலே காவலாளியென்பது இராக்காலத் 
திலே விழித்திருந்து நோயாளியைக் காக்கிற ஆளேயாம் . து 
ணையாளியைப்போல அவசியமான இவ்வுதவியாளும் அறி 
வும் பழக்கமுமுள்ள ஆளாயிருக்கவேண்டும் . இந்த ஆளும் 
நோயாளியுடனே மகிழ்ச்சியாயும் அமைச்சலாயும் திடமாயும் 
கவனமாயும் இருக்கவேண்டும் . 

கஎ . காவலாளிகள் நோயாளியின் அறைக்குட் செல்ல 
முன்னம் , ஏதும் பலம் கொடுக்கும் இலேசான உணவு தின்று 
கொள்ளவேண்டும் . இராத்திரிகாலத்துக்கு ஏதும் சொற்பச் 
சாப்பாடு சாப்பிடுவது திறம் . 

கவு . பனிக்காலத்திலே காவல் பண்ணும் பொழுது , காவ 
லாளியின் உடம்பு பிற்சாமத்திலே மிகவுந்தொய்ந்து அவனு. 
டம்பிலே அதிக சூடுகிளம்பாதாகையால் , அவன் அனலான 
உடுப்புகளைப் போட்டுக்கொள்வதுமன்றி வழப்பமான உடுப் 
புக்கு மேலதிகமாக போர்த்துக்கொள்ளும்படி ஒரு சால்வை 
யாகுதல் துப்பட்டியாகுதல் . தன் கைவசம் வைத்திருக்க 
வேண்டும் . 

ககூ . நோயாளி உறங்குஞ்சமயத்திலே தேவையானபொ 
ருளைத்தேடித் தீவிரமாய்ப் போகும் போக்கினாலே அந்த ஆளு 
டைய நித்திரை குழம்பிப்போகாதபடிக்கு இராக்காலத்திலே 
நோயாளிக்குவேண்டிய அணியங்களெல்லாம் வீட்டிலிருப்ப 
வர்கள் தாங்கள் நித்திரைக்குப் போகமுன்னமே தயாராக்கி 
இருக்கவேண்டும் . 

20. துணையாளிக்குக்கொடுத்த கட்டளைகளைக் காவலாளி 
யும் மீறாமலிருக்கவேண்டும் . இதுவுமன்றி இணக்கமான 
பேச்சினாலே நோயாளியைப் பிரியப்படுத்துவது அவசரம் என் 
று காவலாளி எண்ணப்படாது . 


கவுகா 


காவலாளி கடமை . 


உக. பகல் முழுவதும் தங்கள் தொழிலினாலே தொய்ந்த 
வர்கள் இராவிலேநோயாளியைக்காத்து அந்த ஆளுக்குவேண் 
டிய பல சொற்பமான பணிவிடைகளைச் செய்ய முடியாதா 
கையினாலே இராக்காலத்திலே நோயாளியைக் காக்கவேண்டி 
யவர்கள் பகற்காலத்திலே வேலை செய்யாமல் நன்றாய் நித்தி 
ரைகொள்ள வேண்டும் . 


முற்றிற்று ... 


அகராதி . 


இவ்வகராதியிலே காணப்படும் இலக்கங்கள் அவைகளை அடுத்திருக்குஞ் சொற்கள் உவில் 
சன் என்பவர் செய்து இரண்டாம்தரம் அச்சிற்பதிப்பித்த சமஸ்கிரத இங்கிலிஷ் அகராதியிலே . 
இருக்கும் பக்கங்களைக்காட்டும் . ( இ . ச . ) என்னும் அட்சரங்கள் உவில்லியம்ஸ் என்பவர் 
செய்த இங்கிலிஷ் சமஸ்கிரத அகராதியிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களைக் குறிக்கும் . 


அங்காதிபாதம் , Anatomy . இந்திரப்பொருள்களாகிய பிரா 
ணிதாவரம் என்னும் வஸ்துக்களையும் , அவைகளின் உறுப் 
புகளையும் , அவற்றின் கட்டுப்பாடுகளையும் விவரிக்கும் சாத் 
திரம் . 
அதக்காயம் , Lower Extremity . ( இ.ச. + உக . ) தொடை 

கால் பாதம் இவைகளடங்கிய சரீரப்பகுதி . 
அநிந்திரம் , Inorganic . ( அ , இல்லாத , இந்திரம் , கஙக ,. 

உறுப்பு , கருவி . ) கருவியில்லாமை , கருவியில்லாதது . 
அந்தகை , Coccum . ( ஙக . ) கீழ்வயிற்றினுள் வலப்பக்கமா 

கக்கிடக்கும் பெருங்குடலின் தொடக்கம் . 
அந்திரம் , Entrail , Intestine . ( ஙக . ) வயிற்றில் இரைப்பை 

யொழிந்த பிறகுழலான குடல்களின்பேர் . 
அமிலதம் , Oxygen . ( அமிலதம் , இ . ச . புளியாகச்செய்வது . ) 
கரி, கந்தகம் முதலியவற்றோடு கூடி அமிலவர்க்கங்களை 
உண்டாக்கும் பதார்த்தம் . அது , நாம் சுவாசிக்கும் காற் 
றிலே நாலிலொருபங்களவுக்குச் செறிந்து உயிருக்கும் தெ 
ருப்புப்பற்றுதற்கும் அவசியம் வேண்டியது . 
அ மிலம் , Acid . ( சுச , புளி ) மண் , லோகம் முதலியவற் 
றோடுசேர்ந்து உப்புவர்க்கங்களை உண்டுபண்ணும் பதார்த் 
தம் , உதாரணம் , கெந்தகாமிலமும் இரும்பும் சேர்ந்து அன் 
னபேதியென்னும் உப்பு உண்டாகின்றது . 


கவுவு 

அகராதி . 
அவளிகை , Omentum . (இடுதிரை.) வயிற்றிற்குடல்களின் 
முன்னாக அவற்றை மூடித் திரைச்சீலைபோல நாலுபட்டுள் 
ளதாய் தொங்கும் ஒரு பெருஞ்சவ்வு . 
அன்னப்பாகு , Chyme. ( அன்னம் , உணவு ; பாகு , குழம்பு . ) 

இரைப்பையிலே உணவினாலாகுங் குழம்பு . 
அன்னரசம் ; Chyle . ( ச 0 :) இரைப்பையிலே இரைசமித்த 
பின் இரத்தமாவதற்கு முன்னம் அதிலிருந்து பிரியும் 
வெண்ணீர் . 
அன்னவாகி , Esophagus , Gullet . ( அன்னம் , உணவு ; வாகி , 

ச 0 , கொண்டுபோவது . ) இரைக்குழல் . 
ஆடி , Glass . ( கண்ணாடி . ) உவர்மண்ணோடே மணல்சேர்த்து 

உருக்கிச்செய்யும் பளிங்கு . 
ஆனகம் . Drum of Ear . ( ஆனகம் , ககஉ , பறை . ) காதுக் 

குள்ளே பறையை ஒத்திருக்கும் வட்டித்த ஒரு சிறுசவ்வு . 
ஆனாயம் , Air Cells . ( ககங , வலை . ) சுவாசப்பையிலுள்ள 

நுண்ணிய வாயுக்கண்ணறைகள் . 
இந்திரம் , Organ . கருவி . 
இயவம் , Crystalline Lens . ( சு.அஉ , இருபுறமுங் குவிந்த 
கண்ணாடி . ) கண்ணுக்குள்ளே வட்டித்திருக்கும் இருபுற 
முங் குவிந்த பளிங்கு போன்ற நீர் . 
ரசதாரை , Thoracic Duct . இரத்தத்தோடே கலக்கும்படி 
அன்னரசம் செல்லும் குழல் . இது நெஞ்சறையினிடமாக 
இருக்கும் . 
ரசாயனி, Lacteal . ( இரசம் , சாரம் ; அயனி , கொண்டு 
போவது . ) சமித்த உணவின் சாரமாகிய அன்னரசம்செல் 
லும் குழல் . 
இரிகம் , Heart . ( எரு . ) இருதயம் , இரத்தாசயம் . 
இருந்தாமிலம் , Carbonic Acid . ( இருந்தை , கரி ; அமிலம் , 

புளிப்பு . ) ஓர்விதமான நச்சுக்காற்று . 
இருந்தை , Carbon . கரி . 
இலங்கனம் , Fasting. பட்டினி , வியாதிக்குக் கடும்பத்தி 
யம் . 


அகராதி . 


கவுகூ 


உருசகதம் , Nitrogen . ( இ . ச . ) நாம் சுவாசிக்கும் காற்றில் 

நாலில் மூன்று பங்காயிருக்கும் வாயு . 
உற்காயம் , Upper Extremity . ( இ.ச. ) தோள் முதல் கை 

விரலீறாக இருக்கும் அவயவம் . 
உற்பாலனம் , Hygiene. ( உத் , கஙக , முன்பாலனம் , ருநக , 

காத்தல் . ) நோய்வராதுகாத்தல் . 
கங்காளம் , Skeleton . ( கஎக . ) முழுவெலும்ப , எலும்புக் 

கோவை . 
கசேருலதை , Spinal Cord . ( கசேரு , உ 0 ச , முள்ளந்தண்டு 

லதை, எகசு , கொடி . ) முள்ளந்தண்டின் குழாய்க்குள்ளாய் 
நெடுக ஓடியிருக்கும் நரம்புக்கொடி . 
கடினை , Sclerotic. ( கடினம் , கடுமை . ) கண்ணிலுள்ள மூன்று 

சவ்வுகளில் வெண்மையான வெளிச்சவ்வு . 
கணையம் , Pancreas . ( வளைதடி . ) மேல்வயிற்றிலே கிடந்து 

உமிழ்நீர்போன்ற ஒருவகைநீர் பொசிகின்ற கோளம் . 
கண்டரை , Aorta . ( கஅச . ) எல்லாநாடிகளுக்கும் அடியா 

யிருக்கும் பிரதான செவ்விரத்தக்குழல் . 
கபாடம் , Valve . ( சதவு . ) உட்குழாயான உறுப்புகளின் 
துவாரங்களைமூடி அவைவழியாய்ச்செல்லும் நீர்கள் மீளா 
மல் தடைப்பண்ணிச் சரிவழியாய்மாத்திரம் போகும்படி 
இடங்கொடுக்குஞ்சவ்வு . 
கம்பு , Cochlea . ( ககூ 0 , நத்தையோடு . ) உட்காதில் ஒருபகுதி . 
கரேகை , Suture . ( கம் , கக 0 , தலை , ரேகை , வரி . ) கபால 
என்புகளின் பொருத்துக்கள் , அவைகள் தோற்றத்தில் வரி 
போற் காணப்படுகின்றன . 
கவசம் , Coat . எந்தெந்த உறுப்பிலும் சூழ்ந்திருப்பதாய் 

விளங்கும் சவ்வுப்படலம் . 
கவுரசில்லி , Fascia . ( கவுரம் , வெள்ளை, சில்லி , சவ்வு . ) உட 
ம்பிலுள்ள பேசிகளை மூடுகின்ற வெண்மையும் உரமுமான 
சவ்வு . 
காவலாளி, Watcher . இராவிலே விழித்திருந்து வியாதிக் 
காரனைக்காக்கும் . ஆள். 


கக 0 

அகராதி . 
கிரந்தி , Ganglions . ( முடிச்சு , திரட்சி . ) சோஷணக்குழல்க 

ளிலும் நரம்புகளிலுமுள்ள சிறுசிறுதிரட்சி . 
கிருகம் , Larynx . ( உச 0, புரை + இ . ச . ) குரற்செப்பு , சுவா 

சக்குழலின் மேற்பகுதி . 
குக்கி , Stomach . ( உஉரு , வயிறு . ) இரைக்குடல் , இரைப் 

பை , அன்னாசயம் . 
குதுவம் , Follicle. ( உஉஅ , சிறுகுப்பி . ) தோலிலும் சளியூ 
றுஞ்சவ்விலும் ஏராளமாய்க்கிடக்கும் மகா நுண்ணியபை 
வடிவமானகோளம் . 
கூபகம் , Pelvis. ( உஙக , குழி . ) முண்டத்தின் கீழ்ப்பகுதி 

யிலே குழிபோன்றிருக்கும் எலும்புக்கூடு . 
கோளம் , Gland . ( 60 க , உண்டை . ) கண்ணீர் , உமிழ்நீர் , 
பித்தநீர் , வேர்வை முதலிய நீர்கள் பொசிகின்ற கருவிகளின் 
பொதுப்பேர் . 
சகவேதனி, Sympathetic Nerve . ( சக , கூட , வேதனி,, 
உணர்ந்தறிவது , அசு . ) சரீரத்திலுள்ள உறுப்புகள் எல்லா 
வற்றையும் ஒன்றினுடைய அனுபவம் மற்றொன்று உண 
ரும்படி ஐக்கப்படுத்தும் நரம்பு . 
சடாம் , Ventricle . ( ஙஙஅ .) இரத்தாசயத்தின்கீழ் அறை 

இரண்டில் ஒன்று . 
சருமம் , Skin . தோல் . 
சலதம் , Hydrogen . ( இ . ச . ) சலத்திலுள்ள இரண்டு பூதி 

யங்களுள் ஒன்று . 
சிங்காணசில்லி , Mucous Membrane . (சிங்காணம் , அசசு , 
சளி , சில்லி , நரு அ . + இ . ச . ) குடல் முதலியவைகளுக்கு 
உள்ளுறையாயிருக்கும் சளி ஊறும் சவ்வு . 
சிங்காணம் , Mucus . சளி, குடல் முதலியவைகளின் உட் 

பக்கங்களிலிருந்து ஊறும் நீர் . 
சிரவம் , Auricle . ( காது . ) இரத்தாசயத்தின் மேல் அறை 
இரண்டில் ஒன்று அது காதைப்போன்றிருப்பதினாலே 
அதற்குச் சிரவமென்றுபேராயிற்று . 


ககூக 


-- 


அகராதி . 
சிருங்கை , Cornea . ( சிருங்கம் , கொம்பு ) கண்விழியின் 
முற்பகுதியிலே மினுக்கமாய் மிதந்து . தோற்றுஞ்சவ்வு . 
அது உரப்பில் விலங்குக் கொம்பை ஒத்திருப்பதினால் அதற் 
குச் சிருங்கையென்று பேராயிற்று . 
சில்லி , Membrane . ( நரு அ + இ . ச . ) சவ்வு. 
சீவத்துவம் , Vital fsrce. ( சீவ = உயிர் , துவம் , தன்மை . ) 

சீவசத்தி , உடம்பை உயிர்ப்பிக்கும் தத்துவம் . 
சுகத்துவம் , Vis Medicatrix Nature . ( சுகம் , துவம் . ) உடம் 

பிலுள்ள வியாதி தன்னிலே நீங்கப்பண்ணும் இயல்பு . 
சுகரண்வாதம் , Physiology . ( சு , கூஉஎ , சுகம் , கரணம் , சகக , 
செய்கை , வாதம் , எரும் , விவரம் . ) உயிருள்ளவஸ்துக்களி 
ன்து கருவிகளையும் அவைகளிலே நடந்துவரும் சுகத்துக்க 
டுத்த செய்கைகளையும்பற்றிய பிரமாணங்களையும் விவரிக் 
குஞ் சாத்திரம் . 
சுபஞ்சு , Sponge . கடற்பாசி , கடற்காளான் . 
சுவசாகம் , Bursa - Mucosa . ( இ . ச . Fat . ) பொருத்துக்க 
ளுக்கு அயலாய் வன்னசைகள் தடக்கின்றி இயங்கும்படி 
அவைகளுக்கடுத்துக்கிடக்கும் நிணம் நிறைந்த சிறுச்சிறப் 


பை . 


சுவச்சம் , Humor . ( கூசுக , உருவொளியானது .) கண்ண 

லுள்ள மூன்று நீர்களுக்கும் பொதுப்பேர் . 
சுவேதகோளம் , Sweat Gland . தோலிலுள்ள வேர்லை 

பொசியுஞ் சிறுச்சிறுக்கருவி . 
செலதிம் , Gelatine . ( தமிழிற்பெயர்த்த இங்கிலிஷ் சொல் . ) 
எலும்பு முருந்து தோல் முதலிய சில பகுதிகளிலுள்ள பசை 


யான வஸ்து . 


த 


* 


சோஷணம் , Absorption . ( அருக , உறிஞ்சல் . ) உடம்பி 
லுள்ள பல பகுதிகளுக்குரிய பதார்த்தங்களையும் சீரணமான 
உணவின் சாரத்தையும் அணுவணுவாய்வாங்கி இரத்தக்கு 
ழல்களிலே செலுத்திவிடுந்தொழில். 
தசனாஞ்சு , Enamel . (சமஉ , தசனம் , பல் , அம்சு , ஒளி .) - 
லைமூடும் மினுக்கமான வயிரவஸ்து . 

17 


Lin 


ககூஉ 


அகராதி . 
தசிரம் , Vessel . ( உ.ட்டொளை ) உடம்பிலே இரத்தம் அன் 

னரசம் முதலியவை செல்லுங்குழல் . 
தந்துகி , Capillary . ( தந்து , நசுச . ) நுண்ணிய இரத்தக்குழல் . 
தமரகம் , Trachea ( Rottler .) சுவாசக்குழல் . 
தமணி , Bronchus . ( சஙஅ . ) சுவாசக்குழலின் கிளை . 
தரணிசம் , Choroid . ( சஙஅ , குழல் . சம் ; உண்டாவது . ) 
அநேக நுண்ணிய இரத்தக்குழல்கள் பின்னுகிறதினாலாகிய 
கண்விழியின் இடைச்சவ்வு . 


தரிசியம் , Retina . ( தரிச , பார்வை . ) காணப்படுகிறபொருள் 

களின் உருவங்கள் விழுகின்ற கண்விழியின் உட்சவ்வு .. 
தாபிதம் . Inflammation . ( ங எஉ , சூடு . ) உடம்பினெப்பகுதி 
யிலுஞ் சூடுஞ் சிவப்பும் வீக்கமுமுண்டானால் அவ்விடந் 
தாபிதங்கொண்டதென்று சொல்லலாம் . இச்செயல் நுண் 

ணிய இரத்தக்குழல்களிலே நடைபெறுகின்றது . 
தாரை , Pupil . கண்மத்தியில் இருக்கிற கரும்புள்ளி . இது 

கறுத்தவிழி.யிலிருக்கும் வருணியிலுள்ள துவாரம் . 
தாவரம் , Vegetable . மரம் , பயிர், பூண்டு முதலியன அடங் 

கும்பேர் . 
ண்மை , Density . நெருக்கம் , நொய்மையின்மை , பொரு 
ளின் அணுக்கள் ஒன்றுடனொன்று நெருங்கிச் சேர்ந்திருக் 
குந்தன்மை . 
கிரிதடம் , Semicircular Canals . ( திரி , மூன்று , தடம் , வளை 
யம் . ) உட்காதிலிருக்கும் வளைவுள்ள மூன்று குழல்கள் . 
ணைக்குக்கி , Duodenum . இரைப்பைக்கு அடுத்துத்தொ 
டுத்திருக்கும் சிறுகுடலில் ஏறக்குறைய ஒரு அடி நீளமுள் 
ளபகுதி . 
அணைமூளை , Cerebellum . மூளையில் அரைக்காற்பங்காய்த் 
தலையின் பின்பக்கத்திலே , கீழ்ப்பிடரியைப்பற்றி இரணைப் 
பந்து வடிவமாயிருக்கும்பகுதி . 
5 ணையாளி, Nurse . வைத்தியனுக்கு இரண்டாவதாய் வி 
பாதிக்காரனுக்கு உதவி செய்யும் ஆள் ; உபசாரிகை . 


ககக . 


அகராதி . 
பரம்பு , Nerve . உடம்பிலுள்ள உணர்ச்சிக்கும் அசைவுக்குங் 
காரணமானகருவி . நரம்புகளிலே சில மூளையிலிருந்தும் , 
வேறுசில முள்ளந்தண்டுக் கொடியிலிருந்துங் கிளம்பித் 
தேகமெங்கும் செல்லுகின்றன . 
நாக்கடு , Papilla of Tongue . ( கடு , முள்ளு. ) நாக்கின் மேற் 

காணப்படுகிற முள்ளுப்போன்ற சிறுச்சிறு முனை . 
நாங்கூழ் , Vermiform Appendix of Coccum . (பூனாகப்புழு . ) 

பெருங்குடலின் தொடக்கத்தில் தொடுத்திருக்கும் நாகப்பு 
ழுவடிவமான சவ்வுக்குழல் உறுப்பு . 
நாடி , Artery . (சசு 0. ) செவ்விரத்தம் செல்லுங்குழல் . 
நாளம் , Vein . ( சசுஉ , உடம்பிலேதுங்குழல் .) காரிரத்தஞ் 

செல்லுங்குழல் . 
நிகரணானகி , Eustachian Tube . ( நிகரணம் , மிடறு , ஆன . 
கம் , காண . ) காதிலுள்ள நடுவறையிலிருந்து மிடற்றுக்குச் 
செல்லுங்குழல் . 
நிணக்கோளம் , Sebaceous Gland . நிணம்வடியும் தோலி 

லுமாள சிறுச்சிறுப்பைவடிவமான உறுப்பு . 
நிணம் , Fat . கொழுப்பு . 
நித்தாசில்லி , Synovial Membrane . பொருத்துக்களில் 

பாணியூறுஞ்சவ்வு . 
நித்தை , Synovia . ( கருடு , நெய் .) பொருத்துக்களிலே பொ 

சியும்பாணி .. 
நிரட்சம் , Equator . (சஎக .) பூமியின் இருமுனைக்கும் எகத் 

துக்குச் சமதூரமாய்க்கிடந்து பூமியைச் சூழும்வரி. 
நீராவி , Watery Vapor . தண்ணீர் வெந்நீர் இவற்றிலிருந்து 

கிளம்பும்ஆவி . 
படிகம் . Vitreous Humor . ( பளிங்கு . ) கண்ணிலே மிகுத் 

திருக்கும் பளிங்குபோன்ற நீர் . 
பந்தனம் , Ligament . ( ருகூஅ , கட்டு . ) விசி , வளையக் கூடிய 

இசிவற்ற தடிப்பான சவ்வு . இது பொருத்துகளைக்கட்டுவது . 
பாசம் , Touch . , ஊறு . 


அகராதி . 
பரிசருமம் , Epidermis. ( பரி , சூழ , சருமம் , தோல் .) வெ 

ளித்தோல் . 


பரிதிகம் , Cliary Body . ( வட்டம் . ) கண்ணுக்குள்ளே இய 

வத்தின்விளிம்பைச் சூழ்ந்திருக்கும் வட்டச்சவ்வு . 
பரிபுப்புசம் , Pleura. ( பரி , சூழ . ) சுவாசப்பையைச் சூழ்ந் 

துமூடுஞ்சவ்வு . 
பரியத்தியம் , Periosteum . ( பரி , கும்எ ; சூழ , அத்தி , எலு 

ம்பு . ) எலும்புபைச் சூழ்ந்திருக்குஞ்சவ்வு . 
பரீரிகம் , Pericardium . ( பரி , சூழ . ) இரத்தாசயத்தைச் 

சூழ்ந்து மூடுஞ் சவ்வுப்பை . 
பாசகம் , Gastric Juice . ( பச , நிஉக , சீரணித்தல் . ) இரைப் 

பைக்குள்ளே பொசிந்து போசனத்தைச் சீரணமாக்கும் நீர் . 
பித்தி , Wall . ( சுவர் . ) உடம்பிலிருக்கும் குழாயான பகுதியி 

னது அல்லது உறுப்பினது பக்கம் . 
பிரமணம் , Labyrinth . ( சுழலல் , சிக்கு . ) உட்காதாகிய திரு 

கல்முருசலானபகுதி. 
பிராணி , Animal . மனிதரும் விலங்குகளும் அடங்கும்பேர். 
பிருக்கம் , Kidney . (சுசு , குண்டிக்காய் . ) மூத்திரம்பொசி 

யும் உறுப்பு . 
பிளிகை , Spleen . ( ருகக . ) இரைப்பைக்கு இடப்பக்கமாய் 

அணைந்திருக்கும் உண்டையான உறுப்பு . 
பீனம் , Belly . ( டுஙக , பருமை . ) பேசிகளிலே , வெகுவாய் 
நடுப்பெற , மற்றப்பகுதிகளிலும் அதிகமாய்ப் பருத்திருக் 
கும்பகுதி . 
புப்புசம் , Lung . ( சேஉ . ) நெஞ்சிலே இருக்கும் சுவாசப் 

பை ; நுரையீரல் . 
பேசி , Muscle . ( குருந . ) உடம்பிலுள்ள அசைவுகளுக்குக் 

காரணமான கருவி . 
பொகுட்டு , Cone . அடிவிசாலமாய் வட்டித்து , பக்கங்கள் 
நேராய் வரவர ஒடுங்கி நுனிகூராய் முடியும் வடிவம் . 


அகராதி . 


போஷணம் , Nutrition . சரீரத்தை வளர்க்கும் தொழில் . 
மத்தியாந்திரம் , Mesentery . ( இ . ச . ) சிறுகுடல்களுடனே 
நெடுக இசைந்து அவற்றை முதுகுடன் தொடுத்துத்தாங் 
குஞ்சவ்வு . 
மலவாகி , .Rectum . ( வாகி , கொண்டுபோவது . ) கடைக் 


குடல் . 


மலாந்திரம் , Colon . ( அந்திரம் , குடல் . ) மலந்தங்குங் குடல் . 
மாசயனி, Lymphatic . ( அயனி , கொண்டுபோவது . ) உடம் 

பிலே சிதைந்த அணுக்களை வாங்கி இரத்தத்திலே செலுத் 
துங்குழல் . 
முகுளம் , Medulla oblongata . ( சுசுசு , முகை . ) கபாலத்துக் 
குள் அடிமூளையோடிசைந்து இருக்கும் முள்ளந்தண்டுக் 
கொடியின் தலைப்பான குமிழ் . 
முண்டம் , Body . ( சுசுடு , அடிமரம் . ) தலையும் , கைகாலுமற் 


றஉடல் . 


முரசு , Gum . ஈறு , பல்லை அணைந்திருக்கும் உரத்தசவ்வு . 
முருந்து , Cartilage . குருத்தெலும்பு , பொருத்துகளிலே 

எலும்பின் தலைப்புகளைமூடும் உரத்த வெள்ளைவஸ்து . 
மொக்கு , Callus . எலும்புத்திரட்சி . 
லகரம் , Sigmoid Flexure of Colon . ( ல , என்ற எழுத்தின் 
வடிவம்போல் இருப்பதினால் வந்தபேர் .) கீழ்வயிற்றினுள் 
இடப்பக்கமாய்க்கிடக்கும் பெருங்குடலிலுள்ள இருவளை 
வுகொண்டபகுதி . 
வக்கிரீகரணம் , Refraction . ஒளி வஸ்துகளுக்கூடாகச் 
செல்லுகையில் , அவைகளின் திண்மை விகற்பத்தினால் 
அதின் கதிர்மடங்கல் . 
வசா , Serum . ( எசஈ -) ஊனம் , இரத்தத்திலுள்ள நீர்த்தபகுதி . 
வசாசில்லி , Serous Membrane . அந்தந்தக்குடலைச் சூழ்ந்து 

மூடியிருக்கும் ஊனம் ஊறுஞ்சவ்வு . 
வருணி , Tris . ( நிறமுள்ளது . ) கண்களுக்கு விகற்பமான 
நிறங்களைக்கொடுக்குங் கறுத்த விழிக்குள்ள வட்டித்தசவ்வ 


வ . 


17 * 


ககசு 


அகராதி . 


வனம் , Aqueous Humdr . ( எஙஉ . ) கண்ணின் மூன்று சுவச் 

சங்களுள் முற்பகுதியிலிருக்குஞ் சலவடிவமான நீர் . 
வன்னசை , Tendon . ( எசடு . ) பேசியின் தலைப்பிலே தொ 

டுத்திருக்கும் வயிரமுள்ள நார்போன்ற வெள்ளைவஸ்து . 
வாரி , Vestibule . ( வாசல் . ) உட்காதிலுள்ள ஒருகுழி . 
விசர்க்கம் , Secretion . ( எகச . ) க . உடம்பிலுள்ள கோளங்கள் 
நீர்வகைகளைப் பொசியப்பண்ணுஞ்செயல் , உ . அந்தந்த 
கோளம் பொசியும் நீர் . 
விதானம் , Diaphragm . ( எசுசு , மேற்கட்டி . ) நெஞ்சறைக் 
கும் மேல்வயிற்றுக்கும் இடையேகிடந்து அவைகளைப்பி 
ரிக்கும் பேசிச்சவ்வு . 
வியூகனம் , Structure. ( அஉக . ) கட்டுப்பாடு . பிராணிதாவ 
ரங்களிலுள்ள பதார்த்தங்கள் ஒன்றுடனே ஒன்று சேர்ந்தி 
ருக்கும் விதம் . 
வியோகி , Exhalent . ( எ .0 .) உடம்பின் பலபகுதிகளுக் 

கும் அததற்குரிய நீரை இரத்தத்திலிருந்து பிரிக்குங்குழல் . 
விரற்சில் , Sesamoid Bone . பெருவிரலிலே இருக்கும் சில் 

லுப்போன்ற சிறு எலும்பு . 
விலங்கு , Comparative . ( மிருகம் . ) மனுஷன் ஒழிந்த மற் 
றெந்தப் பிராணிக்கும் வழங்கும் பேர் . 


அட்டவணை . 


பக்கம் , 


பக்கம் . 


காசு 


ககள் ஈரல் 

ஈரல் ... 


அவளிகை 


சு 


கங 2 


- 


(குரு 


கசு ) 


சுஎ 


இசைக்குழல் 

(50 
இரைப்பை 

ரு o 
அகராதி ... 

...... கஅ எ 
அடக்கம் ... 

லைகள் .... 
அட்டவணை இங்கிலிஷ் உ 02 

ஈ 
அமிழ்ந்து செத்தவர்களை 
ப் பராமரிப்பு ......... கக 0 

ருச 
அன்னபாகு 

உ 
அன்னரசம் ...... ருசு உடுப்பு 

மாற்றல் .. 

வகைகள் 
இரசதாரை 

ருஉ உமிழ்நீர் . 
இரசாயனி 

ருஉ உருவம் ... 
இரத்தம் ... 
உண்டாதல் .... 

எ 
கூட்டு .... 
சுற்றோட்டம் ....... எஉ அதக்காயத்திலுள்ள கஅ 
பெருக்கு .... 
எஅ உற்காயத்திலுள்ள கசு 

தடுத்தல் .. எஅ கூட்டு ..... 
மாறல் 

தலையிலுள்ள 
இரத்தவுறுப்புகள் 

தொழில் .... 
பேணல் .... 

பேணல் ...... 
இரத்தாசயம் 

முண்டத்திலுள்ள கங 
கபாடம் .. சுஅ 
சடரம் .... 

ஐ 
சிரவம் சுஎ ஐக்க நரம்பு 
தொழில் .... எஉ 

ஒ 
இருந்தாமிலம் ... காசு ஒளி ...... 

க்கம் 


கூகூ எலும்பு 


சுஎ 


எசு 


சுஎ 


கசக 


விவரம் ..... 


சுஎ 


ககூவு 


அட்டவணை . 


பக்கம் , 


பக்கம் , 


நக 


கா 


கசுசு 


கசு 0 


எ O 


சவரசில்லி 


...... கஎக 


வகை 


சுக 


கொழுப்பு ... 
கணையம் ...... 

கோ 
கண் , அதில்பட்டதை நீ 

கோதாரி .... 
க்கல் ..... 

கசு எ கோளங்கள் 
தொழில்.......... 

உமிழ்நீர்..... சக 
பேணல் .. 

கண்ணீர் .... கசுச 
விவரம் ... 

சுவேத ....... கஉக 
கண்டரை ..... 

கபாடம் ...... எங 
கண்ணாடி தெரிதல் ...... கசுடு சத்தம் 

கசுஅ 
சா 

சாதகம் 
காது , தொழில் ...... 

கஎக சாப்பாடு , சீரணித்தல் .... ருசு 
பேணல் . ... கஎச 

தின்கிற முறை .. சு 2 
விவரம் கசுஅ 

நேரம் .. சுக 
காயம் மாற்றல் 

எஅ 
காவலாளிகடமை 

கஅரு 
காற்று , சுத்த .... 

க .0 அ 

சி 
தோலுக்கு நயம் கஙசு சிரங்கு 

....... கநச 

சீ 
வாயில் ........... 

சீரணம் , உறுப்புகள் 

தொழில் குரு 

பேணல் ருஅ 
குடல் , சிறுக் ........ 

சு 
பெருங் 

டுக 
குடித்தல் ... 

கஅ 0 
குரல் , உறுப்புகள் ....... 

சுகம்பேணல் ... 
தொழில் கஉக , சுவாச உறுப்புகள் 
பேணல் கஉக 

தொழில் க 00 

பேணல் காசு 
குருடர் தடவி வாசித்தல் கருரு 

சுவாசக்குழல் 
கே 

கிளைகள் .. 
கேள்விப்புலன் ....... கசுஅ சுவாசப்பை 
உறுப்புகள் .... கசு அ 

நாடி .......... 
பேணல் கஎக 

கபாடம் .... 


ருகம் ..... 


க 20 


க 


சுஉ சுகத்துவம் 
ககக 


கஎக 


க 


சுக 


INDEX . 


Page . 


.187 


.... 69 


Page . 
Bowels 

51 
Absorption .... 

81 Brahma s writing ...... 

13 
Air ......... 

104 Breathing 

... 100 
cells 

Bronchia 
99 

99 
Toul, injurious effects of ... 107 

Brain 

..139 
its nature 

.107 function of 

..146 
pure 

.152 
.108 

injuries of 
benefit to skin ..... .136 

membranes of .... .140 
Aorta 

Burns and scalds 

70 
its valves 

73 
Arteries 

C 
in skin 

.128 Capillaries 
nutrient 95 Carbonic acid 

106 
of lungs... 69 Cartilage 

21 
wounds of 77 Cerebellum 

.139 
B Chest , cavity of .. 

13 
Cholera ... 

65 
Bathing , use of ...... 135 Chyle ...... 

56 
of sick .182 Chyme 

56 
Betel .... 481 Circulation of blood 

72 
Bile 

53 care of ... 

76 
Blind , read by touch 

155 organs of 

67 
Blood ..... 67 Clothing 

.132 
change of 

104 

changing of ...... 134 
circulation of ... 

72 

kinds of ...... .133 
composition of 93 Contents 

4 
formation of 

56 
loss of......... 

78 

D 
stoppage of...... 78 
Bones ...... 

11 | Defecation .... 

.... 65 , 179 
- care of 24 Devils .... 

.148 
composition of 11 Diaphragm 

99 
of head 13 Digestion , organs of .... 

49 
lower extremity 18 

care of ........ 58 
trunk ....... 

13 function of... 

55 
upper extremity ...... 16 Disease, removal of.. 
physiology of 23 , Drinks .... 

62 


அட்டவணை . 


20 க 


பக்கம் . 


பக்கம் , 


....... அக 


வீ 
விசர்க்கம் ...... 

அக வீடு இடம்தெரிதல் 

இடம்தெரிதல் ...... க 0 அ 
விசர்க்க உறுப்புகள் அக 

வெ 
தொழில் கூ 0 
பேணல் வெற்றிலை .... 

சஅ 
விசிகள் .... 

உக 

வே 
விதானம் . கக வேர்வை . 

.... கங 0 
வியாதிதீர்த்தல் 

காணும்நிலையம் .. கஙஎ 
வியோகிகள் 

அக 

தோற்றாத ... 


க . 


200 


அட்டவணை . 


பக்கம் 


பக்கம் . 


கருச பொருத்து தொழில் ....... உங 

விவரம் ... 


கஉ 


ம 


பரிசம் ... 
பரியத்தியம் ........... 
பல் ... 

தொழில்..... 
பேணல் ... 

விவரம் 
பழு 


சுசு 


கஉஎ 


சஎ 


! 


மயிர் .. 

...... 
தொழில்..... கருங 
விவரம் 

வெட்டல் ... 
மலசுத்தி .... சுரு , க எக 


கங 


கஉஎ . 


கருங 


பா 


ருரு 


கூ 


அக 


பாசகம் ..... 
பாயிரம் , இங்கிலிஷ் ... 
- தமிழ் .......... 

பி 
பித்த நீர் 


அங 


கஉக . 


ரு நா 


கங 


பிரம எழுத்து 
பிளிகை ..... 


கசக 


மா 
ங மாசயனி 
கிரந்திகள் .... 

அங 
தொழில் 
தோலிலுள்ள 

மி 
ருகூ மிடறு 

ரும் 
மு 

... 
கருச முருந்து ........... 
முள்ளந்தண்டு 

க்கொடி 

வளைவுகள் 
உக முள்ளென்பு 

மூ 

...... கஙக 
உகூ இடையூறு 

கருஉ 
சவ்வுகள் 
தொழில் 


கருங் முகுளம் , 


உக 


கசக 


பு 
புகையிலை 
புலன்கள் 

பே 
பேசி , இழைகள் 

தொகை 
தொழில் 
பேணல் .. 

விவரம் 
பேய் 


கரு 


2 க 


கூக 


நஅ மூளை 


கசஅ 


கச 0 


கசசு 


பை 


கசஅ 


வ 
பைத்தியம் 

க்காரரை நடத்தல் கசஅ வன்ன்சை 


. 


* 


வா 


பொ 
பொதுவசனம் .......... 


வாயு , அசுத்த ...................... காள் 

கள் . 
க்கண்ணறை 


எ 


அட்டவணை . 


ககக 


பக்கம் . 


பக்கம் . 


கஙஉ 


கஎம் 


சுவை 


கஙசு 


ககக 


கநஎ 


எக 


கசுக நாடி 


சுவாசம் தடைபடல் .... ககக தோல் , பேணல் 

அமிழ்தலால் ககம் வெளி ... 

கரிவாயுவால் ககக வேகுதல் .... 
சுவைப்புலன் ...... 

ந 
சோ 

நச்சுக்காற்று , அதின்தீது கஎஅ 
சோஷணம் 

அக நரம்பு , ஐக்க . 

கேள்வி ...... 
ஸ் 
ஸ்நானம் ... 

தொழில் ............ கசசு 
--பிரயோசனம் .. கஙரு 

தோலிலுள்ள 

..... க 2 அ 
-நோயாளிக்குச் 

நாற்ற 

கருஎ 
செய்தல் .... கஅஉ பரிச .... 

பார்வை 
த 

பேணல் .. 
தண்ணீர் , வியாதியில் 

விவரம் 
கொடுக்கல் 
தந்துகிகள் 

நா 
தரிசியம் .... 

சுக , எச 

காயம்படல் ....... என 
து 

சுவாசப்பையின் .. சுக 
துணைக்குக்கி 

ருஉ 

தோலிலுள்ள .க.அ 
துணைமூளை 
துணையாளிகடமை 

போஷண 
...... கஅக 

நாளம் ..... 
தே 

தோலிலுள்ள கஉஅ 
தேகவனல் 

கரு எ 
பேணல் ...... ககசு 

நி 
தொ 

நிணம் .... 
தொண்டை . 

20 நிணக்கோளம் 
பொருள்விக்கல் கஉச நித்தாசில்லி ...... 
தொப்புள் 

ந 
தோ 

நெஞ்சறை 
தோல் 
தோல் , உள் ... 

கஉரு 
காய்ப்பு 
தொழில் ... 

சஉ . பந்தனங்கள் 


எச 


ககங நாற்றம் 


உக 


கஉரு நெஞ்சு 


கஉசு 


INDEX ., 


2017 


Page . 


J 


... 52 


.. 


Page . 
Drowned , treatment of ... , 110 

I 
Duodenum 

52 
Index, Tamil ...... 

.197 
E Insane, kindness to .... 

148 
Ear , care of ....171 Insanity ..... 

148 
physiology of ........... 

171 Intestines , large 

51 
structure of .... 

168 small 

551 
Esophagus 

50 Itch 

134 
Exhalents ... 

89 
Eye, care of 

... 166 
miotes in 

... 167 Joiuts, structure of 

23 
office of ... 

..163 use of ..... 

23 
structure of ...... ... 160 

L 
Fascia 

Lacteals 

31 
Fat 

31 Larynx 

..119 

Leaves 
Food , digestion of 56 

..106 
kinds of 

Ligaments 
61 

21 
manner of eating 62 Liglit ...... 

..167 
quantity 

.... 61 Liver .... 

5 :) 
time of eating .. 

Lungs 
61 

97 
Lymphatics, description of ... 81 

function of ...... 83 
Gastric juice 

55 ganglia of 

83 
General remarks 

ñ 

of skin ............... 129 
Glands .... 

90 
salivary .. , 49 

M 
structure of..... .... 90 Medulla Oblongata . 

.141 
sweat ... 129 Muscles , care of 

38 
tear 

... , 164 

fibres of.. 
Glossary 

187 function of 

31 
Glottis 

120 number of .. 

29 
Gullet 

50 structure of .. 

29 
H 

N 
Hair, description of ................ 127 
use of ...... 

153 Navel ....... 
cutting of 

153 Nerves , anatomy of..... ..139 
Health - guarding force 

180 of hearing 

.170 
preservation of 

sight 

103 : 
Hearing , sense of .... 

..168 smell 

..157 
organs of ........... .168 

skin ...... 

128 
care of....... 171 

sympathetic 

144 
Heart, action of ...... 

72 of taste 

..156 
auricles of 

67 touch 

, 154 
structure of .. 

67 Nervous system , care of .. ....... 149 
valves of .... 

68 

function of ... 146 
ventricles of.. 67 | Nurses, duties of ....... 

... 181 
Heat, bodily .... 

..113 
hygiene of .......... 116 

0 
Horoscope , evils of .148 Oil glands....... 

... 129 
Houses, location of 

.198 Omentum ... 


29 


......... 173 


208 


INDEX . 


......... 


21 


.......... 156 


Page . 

Page . 
Spleen 

33 
Pancreas .......... 53 Stomach 

50 
Periosteum 

12 ! Suffocation 
Perspiration ..... 130 Sweat 

130 
insensible .131 Sweating point .... 

137 
Pharynx 50 Sympathetic nerve 

.144 
Preface, English 3 Synovia ........ 

21 
Tamil ..... 

5 Synovialmembrane.. 
Pulnionary Artery 

69 
valves of ... 73 

T 
R 

Taste ...... 
Respiration , organs of ... ...... 97 Teeth .. 

45 
care of...... 106 care of ....... 

47 
function of100 description of.... 

45 
stoppage of ......... !! funetion of .... 

46 
by carbon ... 11 Tendon ..... 

30 
by drowning..110 Thoracie Duct...... 

52 
Retina 161 Thorax 

13 
Ribs 13 Throat .... 

50 

extraneous bodies in ... 124 
Saliva 

..... 55 Tobacco 

.153 
Secretion .... 

Touch 

154 
89 Trachea . 

99 
Secretory organs 

89 
care of .... 90 
function of ... 90 

V 
Senses 

154 

Veins ..... 
Sight .. 

.160 of skin 

128 
Skin , care of .. 

132 

Vertebræ ..... 
callosities of 

14 
.126 

Voice, organs of.. ....... 119 
descriptiorf of . 

.125 

care of .... 

.......... 12 
function of 

.129 

function of ......... 12 ) 
inner 

.125 
outer 

125 
Smell ..... 

w 

157 
Sound 

.168 Watchers, dnties of............... 185 
Spectacles, selection of ......... 165 Water, in fevers .... 

137 
Spinal column it . Windpipe .... 

99 
curves of ... 

branches of ..... 999 
cord ... 

....... 141 | Wounds, treatment of ............ 78 


15 


பிழைதிருத்தல் . 


இந்நூலில் கண்ட இப்பிழைகளை கீழே காட்டியபடி 
வாசிப்போர் மசியுந் தூவலுங் கொண்டு 

திருத்தவேண்டியது . 


பக்கம் . 


வரி . 


பிழை 


திருத்தம் . 


க 0 


மனதின் 


கா 


2 


கஎ 


கக 


கஅ 


க்அ 


க 0 


20 


20 


மனிதன் 
கணுவென்பு 

கனுவென்பு 
கரப்வென்பு 

கரபவென்பு 
கரப்வென்பு 

கரப்பவென்பு 
அ - ம் படம் 

க - ம் படம் 
க - ம் படம் 

அ -ம் படம் 
காற்குடசில் 

காற்குளசில் 
கஉ நித்தாசில்லிகை . அடுத் 
திருக் 

நித்தாசில்லி அடுத்திருக் 
நித்தாசில்லிகை நித்தாசில்லி 
கட்டுக்கோப்பு கட்டுக்கொப்பு 
குருத்துப் ..... 

குறுத்துப் 

மென்மை 
நிமிலனி 

நிமீலனி 
அதின்று 

அழன்று 
மிடந்துப்பேசி மிடற்றுப்பேசி 
பிறக்கின்றது 

பிரிகின்றது 
துழுவலான 

நுழுவலான 
நரம்புப்பெலன் ...... நரம்புப்பலன் 
பிதுங்கி ..... 

பிதுக்கி 
படியாமல் 

பிடியாமல் 


கல 


d 
4 


கூட 


மேன்மை 


ரு . 


ज 


72 


20 சு 


பிழைதிருத்தல் . 


பக்கம் , 


வரி , 


திருத்தம் . 


கஎ 


கரு 


ச 


ககங க 0 


ககக 2 


கஉக கங 


மேன்மை 


அஎ தோற்ற 

தொற்ற 
கின்றன . இவ்விதமாக 
த் தேகம் 

கின்றன . தேகம் 
தமரசம் 

தமரகம் 
உட்டண மறிகருவி .. உட்டணமறிகருவி 
மேன்மை 

மென்மை 
விசேஷமாயி 

மெல்லியதாயி 
கஉஅ க . புறத்திலும் ... 

புறத்திலே 
கசசு கஅ பிற்பகுதி 

பிறபகுதி 
கரு நக 

மென்மை 
எ மேன்மை 

மெல்லிசு 
சிருங்கத்திற் பின் சிருங்கைக்குப்பின் 
கஎ அ பிற்பகுதி 

பிறபகுதி 
திரமாயி ... 

திட்டமாயி 
பீரச்சி 
கஎஎ ஙஎ 

ஸ்நானத்திலும் ஸ்நானத்தினாலும் 
கஅஎகங Coccum 

Cacuni 
கஅகரு முன்பாலனம் முன் பாலனம் 
தமணி .... 

தமனி 
Coccum 

Cacum 


கருரு எ 


கசுக கரு 


கஎஉக 


கஎஉ கஎ 


ககஉரு 


நகங எ 


Note by the Printer . - Most of the above errors are alterations of 
copy made by the Moonshi withont the knowledge of the printer. . 


